ஸ்ரீவித்யா வாசஸ்பதி 
பிரம்மஸ்ரீ 6. 7. ஸ்வாமி சாஸ்திரிகள்‌ 


தமிழ்மாதம்‌ முதல்நாள்தோறும்‌ வெளிவருகிறது 
6662220௦26௦௦௨௦622222226265262022222622066 5222256225. 
அருள்‌ 5] விரோதிகருது ஆவணி (17-8-71) [கருணை 11 
D°0000C00S0000000LLLLOOTOVOOTSOOLVOO 66222௦22262269 


வி நாயக சதுர்த்தி 


இம்மா தம்‌ (அதாவது, ஆவணிமாதம்‌) எட்டாநீதேதி (24-8-7.1) 
செவ்வாய்க்கிழமையன்று, விநாயக சதுர்த்தி வருறெது. 

அன்றையதினம்‌, களிமண்ணினாலான ஸ்ரீ மஹாகணபதியின்‌ 
திருவுருவத்தில்‌ அந்தப்‌ பெருமானை ஆவாஹனம்‌ பண்ணி, ஷோடச 
உபசாரங்களுடன்‌ பூஜிக்கவேண்டும்‌. 

முக்கியமாக, பூர்ணம்‌ வைத்த மேதகம்‌, நாவல்பழம்‌, 
இவற்றை நிஃவதனம்‌ செய்யவேணமும்‌. அறுகம்‌ புல்லால்‌ மாக 
கட்டிச்‌ சாத்தவேண்டும்‌. இரண்டிரண்டு அறுகம்‌ புற்களால்‌ அர்ச்சனை 
செய்வது மிகவும்‌ சிறந்தது. 

அவ்வாறு செய்யும்‌ பக்தர்களுக்கு, எல்லா விகீனங்களையும்‌ 
போக்கி, எம்பெருமான்‌ இனிதான நல்வாழ்வு அருள்வான்‌.] 

நம்‌ “அருள்‌?” அன்பரிகள்‌ அனைவருக்கும்‌, ஸ்ரீ கணேசப்‌ பெரு 
மானது திருவருள்‌ சித்திக்குமரறு, அவனுடைய திருத்தாள்களை 


வணங்குகிறோம்‌. _ ஆசிரியர்‌ 
ஆண்டுச்‌ அயுள்‌ தனிப்‌ 
சந்தா சந்தா பிரதி 
ரூ. 6-00 ரூ. 100 50 காசு 


சந்தா அனுப்ப வேண்டிய முகவரி: நிர்வாகி, “அருள்‌”? 
4, தணிகாசலம்‌ செட்டி தெரு, தியாகராய நகர்‌, சென்னை-1 7. 


ஒளவையார்‌ அருளிச்‌ செய்த 


ஸ்ரீ விநாயகர்‌ அகவல்‌ 


தகீ களபச்‌ செந்தா மரைப்பூம்‌ 

பாதச்‌ சிலம்பு பலஇசை பாடப்‌ 
பொன்னரை ஞாணும்‌ பூந்துகில்‌ ஆடையும்‌ 
வன்ன மருங்கில்‌ வளர்நதழ(கு) எறிப்பப்‌ 


பேழை வயிறும்‌ பெரும்பாரக்‌ கோடும்‌ 
வேழ முகமும்‌ விளங்குசிற்‌ தூரமும்‌ 
அஞ்சு சரமும்‌ அங்குச பாசமும்‌ 
நெஞ்சில்‌ குடிகொண்ட நீல மேனியும்‌ 
நான்ற வாயும்‌ நாலிரு புயமும்‌ 


மூன்று கண்ணும்‌ மும்மதச்‌ சுவடும்‌ 
இரண்டு செவியும்‌ இலங்குபொன்‌ முடியும்‌ 
திரண்டமுப்‌ புரிநூல்‌ திகழ்‌ஒளி மார்பும்‌ 
சொற்பதம்‌ கடந்த தரியமெய்ஞ்‌ ஞான 
அற்புதம்‌ நின்ற கற்பகக்‌ களிறே 


முப்பழம்‌ நுகரும்‌ மூஷிக வாகன! 
இப்பொழு(து) என்னை ஆட்கொள வேண்டித்‌ 
தாயாய்‌ எனக்குத்‌ தானெழுந்‌(து) அருளி 
மாயாப்‌ பிறவி மயக்கம்‌ அறுத்துத்‌ 


திருந்திய முதல்ஐந்‌ தெழுத்தும்‌ தெளிவாய்ப்‌ 


பொருந்தவே வந்தென்‌ உளந்தனில்‌ ந 
குருவடி. வாகிக்‌ குவலயந்‌ தன்னில்‌ ப 
திருவடி வைத்துத்‌ இறம்‌இது பொருள்‌ என 
வாடா வகைதான்‌ மகிழ்ந்தெனக்‌ கருளிக்‌ 
கோடா யுதத்தால்‌ கொடுவினை களைந்தே 


உவட்டா உபதேசம்‌ புகட்டிஎன்‌ செவியில்‌ 
தெவிட்டாத ஞானத்‌ தெளிவையும்‌ காட்டி 
ஐம்புலன்‌ தன்னை அடக்கும்‌ உபாயம்‌ 
இன்புறு கருணேயின்‌ இனிதெனக்‌ கருளிக்‌ 
கருவிகள்‌ ஒடுங்கும்‌ கருத்தினை அறிவித்‌(து) 


இருவினை தன்னை அறுத்திருள்‌ கடிந்‌ 
தலமொரு நான்கும்‌ தந்தெனக்‌ க 


௩ 


மலமொரு மூன்றின்‌ மயக்கம்‌ அறுத்தே 
ஒன்பது வாயில்‌ ஒருமந்‌ திரத்தால்‌ 
ஐம்புலக்‌ கதவை அடைப்பதுங்‌ காட்டி. 


ஆறா தாரத்‌(து) அங்குச நிலையும்‌ 

பேறா நிறுத்திப்‌ பேச்சுரை அறுத்தே 
இடைபிங்‌ கலையின்‌ எழுத்தறி வித்துக்‌ 
கடையில்‌ சுழுமுனைக்‌ கபாலமும்‌ காட்டி 
மூன்றுமண்‌ டலத்தின்‌ முட்டிய தூணின்‌ 


நான்றெழு பாம்பின்‌ நாவில்‌ உணர்த்திக்‌ 
குண்டலி அதனில்‌ கூடிய அசபை 
விண்டெழு மந்திரம்‌ வெளிப்பட உரைத்து 
மூலா தாரத்து மூண்டெழு கனலைக்‌ 
காலால்‌ எழுப்பும்‌ கருத்தறி வித்தே 


அமுத நிலையும்‌ ஆதிதீதன்‌ இயக்கமும்‌ 
குமுத சகாயன்‌ குணத்தையும்‌ கூறி 
இடச்சக்‌ கரத்தின்‌ ஈரெட்டு நிலையும்‌ 
உடற்சக்‌ கரத்தின்‌ உறுப்பையும்‌ காட்டிச்‌ 
சண்முக தூலமும்‌ சதுர்முக சூக்கமும்‌ 
எண்முக மாக இனிதென&(கு) அருளிப்‌ 
புரியட்ட காயம்‌ புலப்பட எனக்குத்‌ 
தெரிஎட்டு நிலையும்‌ தெரிசனப்‌ படுத்தி 
கருத்தினிற்‌ கபால வாயில்‌ காட்டி 
இருத்தி முத்தி இனிதெனக்‌(கு) அருளி 
என்னை அறிவித்‌(து) எனக்கருள்‌ செய்து 
முன்னை வினையின்‌ முதலைக்‌ களைந்து 
வாக்கும்‌ மனமும்‌ இல்லா மனோலயம்‌ 
தேக்கியே என்றன்‌ சிந்தை தெளிவித்‌(து) 
இருள்வெளி இரண்டுக்கும ஒன்றிடம்‌ என்ன 


அருள்தரும்‌ ஆனந்தத்‌(து) அழுத்திஎன்‌ செவியில்‌ 
எல்லை இல்லா ஆனந்தம்‌ ௮ளித்(து) 

அல்லல்‌ களைந்தே அருள்வழி காட்டிச்‌ 
சத்தத்தின்‌ உள்ளே சதாசிவம்‌ காட்டிச்‌ 
சித்தத்தின்‌ உள்ளே சிவலிங்கம்‌ காட்டி 


அணுவிற்கு அணுவாய்‌ அப்பாலுக்‌(கு) அப்பாலாய்க்‌ 
கணுமுற்றி நின்ற கரும்புளே காட்டி 

வேடமும்‌ நீறும்‌ விளங்க நிறுத்திக்‌ 

கூடுமெய்த்‌ தொண்டர்‌ குழாத்துடன்‌ கூட்டி 
அஞ்சக்‌ கரத்தின்‌ அரும்பொருள்‌ தன்னை 

நெஞ்சக்‌ கருத்தின்‌ நிலையறி வித்துத்‌ 

தத்துவ நிலையைத்‌ தந்தெனை ஆண்ட 

வித்தக விநாயக! விரைசழல்‌ சரணே / 


ஸ்ரீ வித்யா வாசஸ்பதி 
பிரம்மஸ்ரீ 0.17. ஸ்வாமி சாஸ்திரிகள்‌ 


வேலவன்‌ 


சேரநாட்டிலே, சுமார்‌ எழுபது 
எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு, 
ஒரு சிற்றரசரீ வாழ்ந்து வந்தார்‌. 


அந்தச்‌ சிற்றரசரிடம்‌ பணி 
யாற்றி வந்தார்‌ ஸ்ரீ வேங்கடேஸ்‌ 
வர ஐயர்‌ என்னும்‌ ஒருபெரியவர்‌. 


அங்கு ஒரு பகவதி கோயில்‌ 
இருந்தது. கோயிலுக்கு முன்னால்‌ 
ஒரு பாறை. அந்தப்‌ பாறையின்‌ 
மீது, மயூரசதகம்‌ என்னும்‌ 
ஸ்தோத்ரத்தைப்‌ படனம்‌ செய்த 
வாறு, நாள்‌ தவறாமல்‌ சூர்ய 
நமஸ்காரம்‌ பண்ணி வந்தார்‌ ஸ்ரீ 
வேங்கடேஸ்வர ஐயர்‌. 


அகன்‌ விளைவாக, அவருடைய 
தெற்றி, தோளகள்‌, மார்பு, முழங்‌ 
கால்கள்‌ ஆகிய இடங்களில்‌ நிரந்‌ 
தரமான காய்ப்புகள்‌ ஏற்பட்டு 
விட்டன. அதுமட்டும்‌ அல்ல, 
அந்த அங்கங்கள்‌ படிந்த இடங்‌ 
களில்‌, பாறாங்கல்லிலே ஓர்‌ 
அங்குல ஆழத்துக்குக்‌ குழிகள்‌ 
விழுந்துவிட்டன. அந்தக்‌ குழிகளை 
நாம்‌ இன்றைகீகும்‌ பார்க்கலாம்‌! 


அந்த ஊாரிலுள்ளவர்கள்‌ ஸ்ரீ 
வேங்கடேஸ்வர ஐயரைகீ “கலியுக 


ஹரிச்சந்திரன்‌” என்று பாராட்டி 
னார்கள்‌. அந்த அளவுக்கு அவரீ 
உத்தமமான பண்புகள்‌ படைத்த 
வராய்‌ விளங்கி வந்தார்‌. அவரது 
இரண்டாவது குமாரர்தான்‌ இவ்‌ 
விதழின்‌ முகப்பு அட்டையில்‌ 
காட்சியளிக்கன்ற ஸீ வித்யா 
வாசஸ்பதி பிரம்மஸ்ரீ 6.7. ஸ்வாமி 
சாஸ்திரிகள்‌ என்ற வேங்கடேஸ்வர 
சாஸ்திரிகள்‌. 


சாஸ்திரிகளின்‌ தந்தையும்‌, 
அவருக்கு முந்தின சில தலைமுறை 
யினரும்‌ மலையாளத்தில்‌ வாழ்ந்து 
வந்தார்கள்‌ எனினும்‌, அவர்களது 
பூர்வீகம்‌ தமிழ்‌ நாடே ஆகும்‌.ஒரு 


_ காலத்தில்‌ தமிழ்‌ நாட்டின்‌ வட 


எல்லையாக இருந்த திருப்பதியே 
அவர்களது சொந்த ஊர்‌. திருப்‌ 
பதியில்‌ கோயில்‌ கொண்டிருக்கும்‌ 
வேங்டேஸ்வரப்‌ பெருமானே 
அவர்களது குலதெய்வம்‌. 
ஏழெட்டுத்‌ தலைமுறைகளுக்கு 
முன்னாலிருந்து இந்நாள்வரை, 
அவர்களுடைய குடும்பங்களில்‌ 
தோன்றிய ஆண்களில்‌ பெரும்‌ 
பாலோர்‌ '* வேங்கடேஸ்வரன்‌ ”” 
என்ற பெயர்‌ கொண்டவர்களா 
யிருப்பதே, அதற்குச்‌ சான்றாகும்‌. 


ஸ்ரீ ஸ்வாமி சாஸ்திரிகள்‌ தம்‌ 
முடைய நாலாவது வயதிலேயே 


தந்தையை இழந்தவர்‌. சந்திர 
சேகரபுரம்‌ என்னும்‌ ஊரில்‌ 
இவரது தாய்மாமன்மார்‌ ஹரி 
ஹரய்யர்‌, கிருஷ்ண ஜோஸ்யர, 
மஹாதேவஜடாவல்லபர்‌ என 
மூவர்‌ இருந்தனர்‌. அவர்கள்‌ 
தாம்‌ இவரை வளர்த்தவரீகள்‌. 


அந்த மஹாதேவஜடாவல்லப 
ரிடத்திலும்‌, தமது சிறிய பாட்டி 
யின்‌ கணவரான நரசிம்மஜடா 
வல்லபரிடத்திலும்‌, ஸ்ரீ சாஸ்திரி 
கள்‌ வேத அத்யயனம்‌ செய்தாரீ. 
சந்திரசேகரபுரத்திலுள்ள ஸ்ரீ 
முத்து சாஸ்திரிகளிடத்தில்‌ 
காவ்யம்‌ கற்றார்‌. மாமா கிருஷ்ண 
ஜோஸ்யரிடம்‌ ஜோஸ்யம்‌ 
பயின்றார்‌. இவற்றுடன்‌, பல்வேறு 
சாஸ்திரங்களிலும்‌ சங்தேத்திலும்‌ 
இவருக்குச்‌ சிறப்பான தேர்ச்சி 
ஏற்பட்டது. 


சாஸ்திரிகள்‌ தம்‌ இருபதாம்‌ 
வயதை எய்‌தியபோது, அவருக்கு 
மிகவும்‌ ஆதரவாயிருந்த மாமா 
இருஷ்ண ஜோஸ்யர்‌ காலமாகி 
விட்டார்‌. எனவே, அதற்குமேல்‌ 
சந்திரசேகரபுரத்தில்‌ இருக்க 
மனம்‌ இல்லாமல்‌, அவர்‌ சென்னை 
வந்து சேர்ந்தார்‌. 


சென்னையிலே, அவருக்கு ஒரு 
பெறற்கரிய பெரும்பாக்கியம்‌ 


கிடைத்தது. 
அதாவது,-- 


அந்நாளிலே, திருவட்டீ.ஸ்வரன்‌ 
பேட்டை மத்யமப்‌ பாடசாலை 
யிலே, பழவந்தாங்கல்‌ பிரம்மஸ்ரீ 
ந. சுப்ரமண்ய ஐயர்‌ என்னும்‌ 


5 


பெரியார்‌ ஒருவர்‌ தலைமை ஆசிரிய 
ராகப்‌ பணிபுரிந்து வந்தார்‌. 
உலூனர்‌ பார்வையில்‌ ஒரு 
சாதாரண கிருஹஸ்தர்போலக்‌ 
காட்சியளித்தாலும்‌, உள்ளுற 
அவர்‌ ஒரு மஹாதீமாவாக 
விளங்கி வந்தவர்‌. நம்‌ பாரத 
நாட்டிலேயே மிகவும்‌ புராதன 
மான ஒரு ஸ்ரீவித்யா பரம்பரை 
யைசீ சேர்ந்தவர்‌. பிரயாகை 
க்ஷேத்திரத்தில்‌, ஸ்ரீ குஹானந்தர்‌ 
என்னும்‌ அவதூத மஹாப்ரபு 
விடம்‌ ஸ்ரீ வித்யாதீட்சை பெற்ற 
வரீ. சதொனந்தர்‌ என்னும்‌ தீக்ஷா 
நாமம்‌ பூண்டவர்‌. வேதோக்த 
மான ஸ்ரீவித்யாசம்பிரதாயத்தை 
உத்தம அதிகாரிகளிடையே 
பரப்பி வளர்ப்பதற்கான ஆக்ஞை 
யும்‌ அனுக்னையும்‌ தம்‌ குருநாத 
ரிடமிருந்து பெற்றவர்‌. அதன்‌ 
படியே, தம்‌ குருநாதரின்‌ பெய 
ரால்‌ “ஸ்ரீ குஹானந்த மண்டலி?” 
என்னும்‌ ஒரு ஸ்ரீ வித்யா மண்டலி 
யை ஸ்தாபித்து, மிகவும்‌ அபூர்‌ 
வமான பல இரந்தங்களை வெளி 
யிட்டு, ஸ்ரீ வித்யையே பிரம்ம 
வித்யையென்று நிரீத்தாரணம்‌ 
செய்து, நேபாளம்‌ முதல்‌ கன்யா 
குமரி வரையில்‌ புகழ்‌ ஒளிவீச 
விளங்கியவர்‌. ஆயிரக்கணக்கான 
சத்சிஷ்யர்களைப்‌ பெற்றவர்‌. 


அந்த மஹானை சந்திகீகும்பேறு 
டாக்டர்‌ அனந்தய்யர்‌ என்னும்‌ 
பெரியவரின்மூலம்‌, ஸ்ரீ ஸ்வாமி 
சாஸ்திரிகளுக்குக்‌ கிடைத்தத 
அதன்‌ பிறகு, அவரது வாழ்கீிறை 
யிலும்‌ ஒரு மாபெரும்‌ மாறுதல்‌ 
ஏற்பட்டது. 


7986” ம்வருஷம்‌ ஜூலை மாதத்‌ 
தில்‌, பெளர்ணமி புண்யதினத்தில்‌ 
ஜகன்மாதா ஸ்ரீ காஞ்சி காமாக்ஷி 
அம்பிகையின்‌ ஸன்னிதியில்‌, சாஸ்‌ 
இரிகளுக்கு ஸ்ரீ 9தானந்ச நாதரிட 
மிருந்து ஸ்ரீ வித்யா தகை 
கிடைத்தது. அப்போது அவருக்கு 
வயது முப்பத்தாறு. 


தீக்ஷைபெற்ற பிறகு, ஸ்ரீ குரு 
நாதரையே பரதேவதையாக 
பாவித்து, அவரது நிழல்போலவே 
பல்லாண்டு காலம்‌ அருகிருந்து 
தொண்டு செய்து, அவருடைய 
திருவருளுக்குப்‌ பரிபூர்ணமான 
பாத்ரமானார்‌ சாஸ்திரிகள்‌. 
அதன்‌ விளைவாக, ஸ்ரீ வித்யா 
மந்திர சாஸ்திரங்களிலும்‌ சம்பிர 
தாயங்களிலும்‌, எவரும்‌ வியக்கத்‌ 
தக்க ஆற்றலும்‌ அனுபவமும்‌ 
பெற்றார்‌. தந்திர சாஸ்திரங்களில்‌ 
பேசப்படுகிற பல அரிய விஷயங்‌ 
களை வேதாந்தபரமாக அர்த்தம்‌ 
செய்து அனுபவிக்கின்ற உய? 
தகுதியையும்‌ அடைந்தார்‌. 


வடமொழியில்‌ ஸ்ரீ சாஸ்திரிகள்‌ 
ஓர அற்புதமான கவிதாசக்தி 
படைத்தவர்‌. ஆயிரக்கணக்கான 
சுலோகங்களை அனாயாசமாக 
இயற்றக்‌ கூடியவர்‌. ஸ்ரீ வித்யா 
கதியம்‌, ஸுப்ரஹ்மண்ய கத்யம்‌ 
போன்ற அநேக ஸ்தோத்ரங்‌ 
களும்‌, ' பல சுப்ரபாதங்களும்‌, 
ஸ்ரீ மஹா கணபதி ஸபர்யா 
பத்ததி, ஸுப்ரஹ்மண்ய த்ரிசதி 
போன்ற பல அரிய கிரந்தங்களும்‌ 
இவர்‌ ஆக்கியுள்ளாரி, தமது குரு 
நா.தராகிய ஸ்ரீசிதானந்தநாதரின்‌ 
திவ்ய சரித்ரத்தை, 'ஸ்ரீசிதானந்த 
விலாசம்‌” என்னும்‌ பெயரால்‌ 
தமிழில்‌ எழுதியுள்ளார்‌. இதற்கு 
முன்‌ தமிழில்‌ வெளி வந்திராத 
“த்ரிபுரா ரஹஸ்யம்‌” மாஹாத்ம்ய 
கண்டத்தை, இவர்‌ முதன்‌ முத 
லாகத்‌ தமிழில்‌ மொழி பெயர்த்‌ 
துள்ளார்‌. இவற்றைத்‌ தவிர, 
ஆஸ்திக தர்மத்தைப்‌ பரப்புவதற் 


கென்றே வெளியிடப்படுகிற பல 
பத்திரிகைகளில்‌, இவர்‌ ஏராள 
மான. கட்டுரைகள்‌ எழுதி 
யுள்ளார்‌. 


முக்கியமாக, வரருசி பகவா 
னால்‌ முதன்‌ முதலில்‌ கையாளப்‌ 
பட்ட கடபயாதி என்னும்‌ கணக்கு 
முறையைப்‌ பயன்படுத்தி, மந்திர 
சாஸ்திரங்களிலும்‌ உபாசனாக்‌ 
இரமங்களிலும்‌ பொதிந்துள்ள 
பல நுண்‌ பொருள்களை .இவர்‌ 
வெளிப்‌ படுத்தியிருப்பது, ஒரு 
வியக்கத்‌ தக்க சாதனையாகும்‌. 
அந்த முறையில்‌, **67'ல்‌ 71", 
*£ 60ம்‌ 6௧ம்‌” என்பனபோன்ற 
தலைப்புக்களில்‌, சிறு சிறு புஸ்த 
கங்கள்‌ பலவற்றை வெளியிட்‌ 
டுள்ளார்‌. 


ஆழமான தத்துவாரீதீதங்‌ 
களைக்‌ கொண்ட அந்தப்‌ புஸ்த 
கங்கள்‌, படிப்பதற்கு மிகவும்‌ 
சுவையாக இருக்கும்‌. 

ஸ்ரீ காஞ்சி காமகோடி. பீடதீ 
தின்‌ 68வது பீடாதிபதிகளாக 
இப்போது அருள்‌ ஒளி பரப்பிக்‌ 
கொண்டிருக்கிற ஸ்ரீ ஆச்சார்ய 
ஸ்வாமிகளும்‌, 69வது பீடாதிபதி 
யாய்‌ இளையபட்டம்‌ ஏற்றிருக்கும்‌ 
புதுப்பெரியவாள்‌ அவர்களும்‌,தம்‌ 
அனுக்ரஹ ரூபமான தோடாவும்‌ 
சால்வையும்‌ சாஸ்திரிகளுக்கு 
வழங்கியுள்ளனர்‌. 


பூரி கோவர்த்தன பீடத்தைச்‌ 
சேர்ந்த ஸ்ரீ சங்கராச்ச௱ாரீய 
ஸ்வாமிஃள்‌, 5 ஸ்ரீ வித்யா மார்த்‌ 
தாண்ட” என்னும்‌ பட்டத்தை 
நமது சாஸ்திரிகளுக்கு அருளி 
யுள்ளார்கள்‌. 


துவாரகா பீடாதிபதி ஸ்ரீ அபி 
நவஸச்சிதானந்த தீர்த்தர்‌ என்‌ 


னும்‌ ஆச்சார்ய ஸ்வாமிகள்‌, 
சாஸ்திரிகளுக்கு சா ஸ்ரீ வித்யா 
வாசஸ்பதி?” என்னும்‌ விருதை 


அளித்துள்ளாரீகள்‌, 


ஸ்ரீ சிருங்கேரி ஆச்சார்ய 
ஸ்வாமிகளும்‌ சாஸ்திரிகளுக்கு 
சால்வைபோர்த்தி அனுக்ரகித்‌ 
துள்ளார்கள்‌. 


பிரயாகையிலிருந்து வெவெளி 
வருகிற “'சண்டீ?' என்னும்‌ 
ஸம்ஸ்கிருதப்பதீதிரிகை, சாஸ்தி 
களின்‌ ஸ்ரீ வித்யா பாண்டித்‌ 
யத்தைப்‌ பாராட்டி ஒரு கட்டுரை 
வெளியிட்டுள்ளது. சாஸ்திரி 
களின்‌ ஸம்ஸ்கிருதக்‌ கட்டுரைகள்‌, 
பல வட நாட்டுப்‌ பத்திரிகை 
களில்‌ வெளிவந்துள்ளன. 


வடநாட்டிலும்‌ தென்னாட்டிலு 
முள்ள ஸ்ரீவித்யா உபாஸகர்கள்‌ 
பண்டிதர்கள்‌ ஆகியோரின்‌ உயர்‌ 
மதிப்புக்கு உரியவராய்‌ விளஙி 
குபவர்‌ நமது சாஸ்திரிகள்‌. அவர்‌ 
செய்திருக்கும்‌ சண்டியாகங்கள்‌ 
எண்ணில்‌ அடங்கா. தம்‌ குரு 


7 


நாதரின்‌ ஆக்ஞையுடன்‌, மதுரை . 
யிலும்‌ கள்ளிக்கோட்டையிலும்‌ 
அவர்‌ ஸ்ரீ சகீரபிரதிஷ்டை 
செய்தவர்‌. திருவண்ணாமலை ஸ்ரீ 
ரமணாச்ரமத்தில்‌, மேருப்‌ பிர 
திஷ்டை செய்தவர்‌. வட தேசத்‌ 
திலும்‌ கென்‌ தேசத்திலும்‌ ஏராள 
மான சிஷ்யர்களைப்‌ பெற்றவர்‌, 


இத்தகைய பெருஞ்சிறப்புகீ 
களிருந்தும்‌, எல்லோரிடமும்‌ 
மிக இனிமையாகவும்‌ . எளிமை 
யாகவும்‌ பழகும்‌ இயல்பு வாய்நீ 
தவர்‌ ஸ்ரீ ஸ்வாமி சாஸ்திரிகள்‌. 
அவருக்கு இப்போது 71 வயது 
ஆகிறது. அவர்‌ இன்னும்‌ 
பன்னெடுங்காலம்‌ பாரீ மிசை 
வாழ்ந்து, உத்தமமான ஸ்ரீவித்யா 
சம்பிரகாயத்தை வளர்த்து வருவ 
தற்கு இன்னருள்‌ புரியுமாறு, நாம்‌ 
ஸ்ரீ பரதேவதையை பிராரீதீதிப்‌ 
போமாக! © 


௦2666266262622226622222226662292922 56665666666௨௦௦௦௦௫. 


CASH OR HIRE PURCHASE 


Blue Mountain Electricals 


AUTHORISED DEALER FOR : 


MURPHY, BUSH, NATIONAL EKCO, TELERAD,TELEFUNKEN 
RADIOS AND TRANSISTORS, RALLI, VIJAY, USHA, ORIENT, 
BAJAJ TABLE AND CEILING FANS, KHIRA, CHANDAN STEEL 
CABINETS, CROMELITE CHALLANGE FOLDING FURNITURES, - 
MERRITT, USHA, SEWING MACHINES, எப!" FOAM, PRESTIGE 
PRESSURE COOKER, KLEARTONE-BAJA] APPLIANCES & ETc. 


H. 0, 
No. 26, Usman Road, 
T. NAGAR, MADRAS-17 
Phone: 443027 


B. 0, 


No. 146, R. K. Mutt Road, 
MYLAPORE, MADRAS-4 


666622266222222222228222222222222299695269996522262666௨8 


ஜகத்குரு 
ஸ்ரீ காமகோடி ஆச்சார்ய 
ஸ்வாமிகள்‌ 


ஸந்தியா வந்தனத்தில்‌, அர்க்கி 
யமும்‌ காயத்ரியும்‌ முக்கிய 
மானவை. மற்றவைகளெல்லாம்‌ 
அதற்கு அங்கமானவை. 


அசகீதர்களா யிருப்பவர்கள்‌, 
அர்க்கியத்தைக்‌ கொடுத்து விட்‌ 
டுப்‌ பத்து காயத்ரீகளையாவது 
செய்யவேண்டும்‌, 


வந்தனம்‌ 


“அந்த இரண்டுதானே முக்கி 
யம்‌? மட்டும்‌ செய்து 
வீடலாம்‌!'” எல்ரால்‌, வரவர 
அவைசளுக்கும்‌ லோபம்‌ வந்து 
வீடும்‌.அசையால்‌, அங்கபுஷ்சளத்‌ ' 
கோடு செய்து வர்தால்‌ முகீகிய 
மானது நிற்கும்‌. 


கைகளை 


ஆபத்‌ காலத்திலுங்கூட, இவை 
களைச்‌ செய்து வரவேண்டும்‌. 
காலத்திலும்‌ செய்யவேண்டும்‌. 
பாரக்‌ யுக்கக்கில்‌ ஜலம்‌ அகப்‌ 
படாமல்‌, தாரளியை வைத்துக்‌ 
கொண்டு சாலம்‌ தவறாமல்‌ அர்க்‌ 
தியம்‌ கொடுத்தார்களென்று 
சொல்லப்பட்டிருக்கிறது. 


அஸ்தமன காலத்திலும்‌, உதய 
காலத்துக்கு முன்பும்‌, உசீசிக்‌ 
காலத்திலும்‌ அர்க்கியம்‌ கொடுக்க 
வேண்டும்‌. 


இடைக்‌ காட்டுச்‌ சிதீதரீ என்று 
ஒருவர்‌ இருந்தார்‌. அவர்‌ ஆடு 
மேய்த்தார்‌. அவர்‌, “காணாமற்‌ 
கோணாமற்‌ கண்டு கொடு! ஆடு 
காண்‌ போகுது யார்‌ போகுது 
பார்‌!” என்று சொல்லி இருக்கி 
றார்‌. 

“கானாமல்‌”? என்றால்‌, ஸுரி 
யனைக்‌ காண்பதற்கு முன்பு என்‌ 
பது அர்தீதம்‌. அதாவது, ஸுரி 


10 


யோதயத்திற்கு முன்‌ காலை அர்க்‌ 
இயம்‌ கொடுக்க வேண்டும்‌. 


கோணாமல்‌”? என்பதற்கு, 
தலைக்கு நேரே இருக்கும்பொழுது 
என்று அர்த்தம்‌. அதாவது, ஸரி 
யன்‌ மேற்கே போவதற்கு முன்‌, 
உச்ச காலத்தில்‌ மாதீயான்னிக 
அர்‌கீகியம்‌ கொடுக்கவேண்டும்‌. 


“தண்டு? என்பதற்கு, ஸரி 
யன்‌ இருக்கும்‌ பொழுது என்று 
அர்த்தம்‌. ஸூரியன்‌ அஸ்தமிப்ப 
தற்கு முன்பு, மலைவாயில்‌ இருக்‌ 
கும்போது, ஸாயங்கால அர்க்க 
யம்‌ கொடுக்கவேண்டும்‌. இந்த 
விஷயங்களைத்தான்‌ இலேசாகச்‌ 
சொல்லியிருக்கார்‌. 


“அடு?” என்றால்‌, ''நீராடு; கறி 
கையில்‌ ஸ்நானம்‌ பண்ணு”? என்‌ 
பது அர்த்தம்‌. ““காண்‌'” என்றால்‌ 
ஸேது தரிசனம்‌ பண்ணு என்பது 
அர்த்தம்‌. “*போகுது'' என்றால்‌, 
“கங்கா ஸ்நானத்தாலும்‌ ஸேது 
தரிசனத்தாலும்‌ நம்‌ பாபம்‌, 
தொலைகிறது” என்பது பொருள்‌. 


காயத்ரீயைச்‌ சரியாகப்‌ பண்‌ 
ணிஞல்தான்‌, வேத மந்திரஸித்தி 
உண்டாகும்‌. அர்க்கியத்தையும்‌ 
காயத்ரீயையும்‌ தவறாமல்‌ செய்து 
கொண்டு வரவேண்டும்‌. 


ஜன்மத்தில்‌ ஒரு தரமாவது 
கங்காஸ்நானம்‌, ஸேது தரிசனம்‌ 
பண்ண வேணும்‌. ஸந்தியாவந்த 
னத்தைத்‌ தவறாமல்‌ செய்துவர 
வேண்டும்‌. அங்க புஷ்களமாகப்‌ 
பண்ணினால்தான்‌ பிரதானமா 
வது நன்றாக இருக்கும்‌. 


ஜ்வரம்‌ வநீதால்‌,கூட இருக்கிற 
வர்கள்‌ அவர்களுக்காக ரஸந்தியா 
வந்தனம்‌ பண்ணி, தர்தீதத்தை 
ஜ்வரம்‌ வந்தவர்‌ வாயில்‌ விட 
வேண்டும்‌. இப்பொழுது நமக்கு 
நித்தியப்படி ஜ்வரம்‌ வந்தது 
போலத்தான்‌ இருக்கிறது. 


ஜ்வரம்‌ வந்தால்‌, அதற்கு 
மருந்து அவசியம்‌; அதுபோல, 
ஆத்மாவுக்கு உபயோகமான 
காயத்ரீயும்‌ முக்கியமானது. 


அதை எந்தக்‌ காலத்திலும்‌ 
விடக்கூடாது. மருந்தைவிட அது 
தான்‌ முக்கியமானது. ஒரு நாளா 


வது ஸந்தியாவந்தனத்தை விட்டு 
விட்டோமென்று ருக்கக்‌ 
கூடாது. 


கண்டபடி அநாசாரம்‌ பண்ணக்‌ 
கூடாது. இதுவரையிலும்‌ பண்‌ 
ணின அநாசாரத்துக்கு, பிராயச்‌ 
சித்தம்‌ பண்ணிக்கொள்ள வேண்‌ 
டும்‌. 


காயத்ரீ ஜபம்‌ பண்ணுவது, 
எல்லோராலும்‌ ஆகற காரீயந்‌ 
தான்‌. ஆயுள்‌ இருக்கிறவரைக்‌ 
கும்‌, ஸந்தியாவந்தனத்துக்கு 
லோபம்‌ வராமல்‌ பண்ணவேண்‌ 
டும்‌, காயத்ரீயை மாத்ருரூபமாக 
உபாஸிக்க வேண்டும்‌. 


பகவான்‌ பலவிதமான ரூபங்‌ 
களில்‌ வந்து, பக்தர்களுக்குக்‌ 
கிருபை செய்றொரி. நம்மிடம்‌ 
எல்லாரையும்விட அன்பாகஇருப்‌ 
பது, மாதாதான்‌. தாயாரிடம்‌ 
எதை வேண்டுமானாலும்‌ பயமில்‌ 


லாமற்‌ சொல்லலாம்‌. பகவான்‌ 
எல்லா ரூபமாக இருந்தாலும்‌, 
மாதா ரூபமாக வந்தால்‌ நல்லது. 
காயத்ரீயை மாதாவென்று வே 
தம்‌ சொல்லுகிறது. 


'புருஷனுக்குத்தான்‌ காயத்ரீ 
இருக்கிறது. ஸ்திரீக்கு எந்தக்‌ 
காயத்ரீ இருக்கிறது?”' என்றால்‌, 
புருஷன்‌ காயத்ரீயை அதநுஷ்டித்‌ 
தால்‌, ஸ்திரீகளுக்கு க்ஷேமம்‌ உண்‌ 
டாகும்‌. அதனால்‌ மற்றவர்களுக்‌ 
கும்‌ க்மேமுண்டாகும்‌. 


பலவித மந்திரங்கள்‌ இருக்கன்‌ 
றன. அவைகளை ஜபம்‌ பண்ணுவ 
தற்கு முன்பு, “இன்ன இன்ன 
பலனை உத்தேசித்துப்‌ பண்ணுகி 
இேன்‌” என்று சொல்லுகிறோம்‌. 
காயத்ரீமந்திரத்தினுடைய பலன்‌ 
சித்தசுத்திதான்‌. 


மற்ற மந்திரங்களால்‌ உண்டா 


திற பலன்களெல்லாம்‌, கடை . 


யில்‌ இத்தசுத்தியை உண்டாக்கு 
வதுதான்‌! அதுவே காயத்ரிக்கு 
நேரான பலன்‌. 


சாயதீரீ மூன்று வேதத்திலிருந்‌ 
தும்‌ எடுத்தது. அதனால்‌, மூன்று 
வேதங்களைச்‌ சேர்ந்தோர்களுக்‌ 
கும்‌ காயத்ரீ பொதுவானது. 


அதர்வவேதத்துக்கு மாத்திரம்‌, 
வேறு காயத்ரீ உண்டு. அந்த 
வேதத்தை அத்தியயனம்‌ பண்ணு 


இறவரீகள்‌, வேறு உபநயனம்‌ 
பண்ணிக்‌ கொண்டு, வேறு 
காயத்ரீ உபதேசம்‌ செய்து 


கொள்ளவேண்டும்‌. அப்படியே, 


11 


அதர்வவேதி மற்ற வேதங்களை 
அத்தியயனம்‌ பண்ணவேண்டு 
மென்றாலும்‌, மறுபடியும்‌ உபநய 
னம்‌ செய்து சொள்ள வேண்டும்‌. 


இந்தக்‌ காலத்தில்‌ மாலையிலும்‌ 
விடியற்காலத்திலும்‌, எல்லாரும்‌ 
காலந்‌ தவறாமல்‌ ஸந்திவாவந்த 
னம்‌ செய்யலாம்‌. 


சக்கரம்‌ ஆபீஸுக்குப்‌ போக 
வேண்டியவர்கள்‌ கெளண காலதீ 
தில்‌ காலை ஸந்தியாவந்தனம்‌ 
செய்ய வேண்டும்‌. மாத்யான்னிசு 
அர்க்கியத்தை ஸாயங்‌ காலத்தி 
லாவது கொடுக்க வேண்டும்‌. 


ஜ்வரம்‌ வந்தால்‌, மற்றவர்களி 
“கஞ்சி கொடு, தீர்த்தம்‌ 
கொடு” என்று சொல்லுவதைப்‌ 
போல, **எனக்காக ஸந்தியாவநீ்‌ 
தனம்‌ பண்ணு?” என்று சொல்ல 
வேண்டும்‌. 


டம்‌ 


ஆஹார த்தில்‌ நியமமாக இருக்க 
வேண்டும்‌. அசுத்தமான ஆஹா 
ரத்தைச்‌ சாப்பிடக்‌ கூடாது. 
அசுத்தமானவர்களோடு பந்தி 
யில்‌ உட்காரீரீது சாப்பிடக்‌ 
கூடாது. 


இவ்வளவும்‌ நம்முடைய தேஹ 
பரிசுததியை ரகஷிப்பதற்காகதி 
தாலி ஏற்பட்டவை. தேஹசுத்தி 
யைக்‌ காப்பாற்றினால்தான்‌ மந்‌ 
இரசக்தஇி இருக்கும்‌. அப்பொழுது 
தான்‌, நமக்கும்‌ மற்றவர்சளுக்கும்‌ 
க்ஷேமம்‌ உண்டாகும்‌. மந்திர 
சக்தியான அணையாமல்‌ விருத்‌ 
இயாகக்‌ கிருபை செய்யவேண்டு 
மென்று, பகவானை எல்வோரும்‌ 
பிராரீத்திப்போமாக! 


பக்தியை 


பகவான்‌ 


ஸ்ரீ ராமகிருஷ்ண 
பரமஹம்ஸர்‌ 


நான்‌ அருந்துவது சாதாரண 
சாராயம்‌ அல்ல. “அம்பிகையின்‌ 
திருநாமம்‌ என்னும்‌ நித்தியா 
னந்த சாராயத்தை நான்‌ அருந்து 
கிறேன்‌. அதனால்‌ கள்‌ குடித்தவன்‌ 
போன்றே நான்‌ ஆய்விடுகிறேன்‌. 


இந்த சாராயத்தைக்‌ காய்ச்சு 
தற்கு, என்‌ குரு “உபதேசம்‌? 
என்னும்‌ கருப்புவட்டைகீ 


"படுத்துகிறான்‌. 


வளர்ப்பது எப்படி? 


கொடுத்தார்‌. என்னிடத்துள்ள 
“அருள்‌ நாட்டம்‌”? அதைப்‌ புளிக்‌ 
கச்செய்தது. 


“ஞானம்‌?” என்னும்‌ சாராயக்‌ 
காரன்‌ எனக்கு அதை ஆயத்தப்‌ 
“மந்த்ரம்‌ என்‌ 
னும்‌ புட்டியிலிருந்து என்‌ மனம்‌ 
அந்த மதுபானத்தை ஏற்றுக்‌ 
சொள்கிறது. அன்னையின்‌ 
நாமத்தை ஓத ஓத அந்த மது 
வானது மேலும்‌ மேலும்‌ தூயதா 
கிறது. 


விதையும்‌ அதில்‌ இளம்பிவரு 
திற முளையும்‌ மெல்லியவை. 
ஆனால்‌ கடினமான பூமியைத்‌ 
துளைத்துக்‌ கொண்டு போகிற 
ஆற்றல்‌ அந்த முளைக்கு உண்டு. 
அங்ஙனம்‌, “இறைவனது திரு 
நாமம்‌”? என்னும்‌ பீஜம்‌, ஆற்றல்‌ 
மிகப்‌ படைத்தது. கல்‌ நெஞ்‌ 
சத்தையும்‌ அது பண்படுத்து 
கிறது. 


பகவானுக்கும்‌ அவனுடைய 
திருநாமத்துக்கும்‌ வித்தியாசம்‌ 
இல்லை. நாமம்‌ நாமிக்கு நிகர்‌, 


தொட்டியில்‌ வைத்துள்ள தண்‌ 
ணீர்‌, காதிறில்‌ உலர்ந்து போய்‌ 


14 


விடுகிறது, அதேவிததில்‌ உட 
லைச்‌ சா£ந்துள்ள பாபங்கள்‌, பக 
வான்‌ நாமத்தை உச்சரிப்பதால்‌ 
அகன்று போய்விடுகின்றன. 
அருள்‌ தாகம்‌ பிடித்து, ஆத்ம 
சாதனங்களை ஒழுங்காகத்‌ தினந்‌ 
தோறும்‌ செய்துவரவேண்டும்‌. 


யானை ஒன்றைக்‌ குளிப்பாட்‌ 
டிய பிறகு, அதன்‌ போக்கில்‌ 
விட்டுவிட்டால்‌ மண்ணை வாரி 
அது மேலே தூவிக்கொள்ளும்‌. 
குளிப்பாட்டியவுடனே அதற்‌ 
குரிய கட்டுததழியில்‌ அதைக்‌ 
கட்டிவைத்து விட்டால்‌, அது 
சுத்தமாயிருக்கும்‌. ௮ங்ஙனம்‌, 
. இறைவனுடைய திருநாமத்தை 
ஓதுவதோடு கூட, மனத்தில்‌ ஆசா 
பாசங்கள்‌ எழாதிருக்க வேண்‌ 
டும்‌. 

இக்கலியுகத்தில்‌, இறைவனு 
டைய திருநாமத்தை ஓயாது 
ஓஇிக்கொண்டிருத்தல்‌ ஒன்றே 
போதுமானது. ஆனால்‌ அப்படி 
ஓதுதலுடன்‌, உள்ளுணர்வும்‌ பக்தி 
விசுவாசமும்‌ ததும்பக்‌ கொண்‌ 
டிறாக்க வேண்டும்‌. வெறும்‌ சொல்‌ 
லால்‌ ஒன்றும்‌ ஆகிவிடாது. 


பக்தியை வளரீப்பது எங்ஙனம்‌? 


இறைவனுடைய திருநா 
மத்தை ஓயாது உச்சரிப்பதால்‌, 
பகதி ஓங்குகிறது. பக்தி ஓங்கு 
மளவு, சுக ஜீவனதீதில்‌ விருப்பம்‌, 
காமம்‌, குரோதம்‌ முதலிய இமை 
கள்‌, தாமாக மறைந்து போய்‌ 
விடுகின்றன. 

பழைய பாத்திரம்‌ ஒன்றைத்‌ 
தினந்தோறும்‌ துலக்க வேண்டும்‌. 


இல்லையேல்‌ அது துருப்பிடித்து 
வீடுறெது. இறைவனுடைய இரு 
நாமத்தை ஓதுவதையும்‌, அவ 
ரைப்‌ புகழ்ந்து போற்றுவதையும்‌ஃ 
நாள்‌ தோறும்‌ செய்யவேண்டும்‌. 
இல்லாவிடில்‌ மனது துருப்பிடிதீது 
விடுகிறது. 

நாங்கள்‌ பாபிகள்‌. எங்கள்‌ 
பாபத்தைப்‌ போக்குதற்கு நாங்‌ 
கள்‌ என்ன செய்யவேண்டும்‌? 


கைகொட்டிக்கொண்டு, இறை 
வனுடைய திருநாமத்தை ஓதுங 
கன. கைகொட்டும்பொழுது, 
மரத்தின்மீதுள்ள பறவைகள்‌ 
பறந்தோடிவிடுகின்றன. சரீரம்‌ 
என்னும்‌ மரத்தின்‌ மீது, பாபம்‌ 
என்னும்‌ பறவைகள்‌ அமர்ந்திரு4 
கின்றன. இறைவனுடைய தரு 
நாமத்தைக்‌ கைகொட்டிக 
கொண்டு உச்சரிக்கும்‌ பொழுது, 
பாபங்கள்‌ அனைத்தும்‌ பறந்தோடி 
விடுகின்றன. 

அவரவர்‌ மனநிலைக்கேற்ற ஆறி 
நலை, சாதகர்கள்‌ அடையப்‌ 
பெறுூன்‌ றனர்‌. ஹனுமானுக்குக்‌ 
கடலைத்‌ தாண்டிககுதிக்கற சக்தி 
வநதது. “நான்‌ ராமனுடைய 
திருநாமதீதை ஓதுகிறேன்‌; அவ 
னுக்கு சேவை செய்கிறேன்‌. 
அவனருளால்‌. நான்‌ புனித 
மடைந்துள்ளேன்‌. என்னால்‌ ஆகா 
தது என்ன?” என்று அவர்‌ 
உணர்ந்தார்‌. அதற்கேற்ற தெய்‌ 
வீடி சக்தி, அவருக்கு எளிதில்‌ 
வந்தது. 


பீத்தவாத ஜூரம்‌ கண்டிருக்‌ 
கிற ஒருவனுக்கு, நாவில்‌ சுவை 


ஒன்றும்‌ இல்லாது போய்விடு 
கிறது. அப்‌ பொழுது அவன்‌ உயிர்‌ 
தப்புவது அரிது. ஆனால்‌, ஏதா 
வது ஓர்‌. உணவிலாவது அவனுக்‌ 
குச்‌ சிறிது சுவையிருக்குமாகில்‌, 
அவன்‌ அந்நேரயினின்று ஒரு 
வேளை தப்பித்துக்‌ கொள்ளலாம்‌. 


சாதகன்‌ ஒருவனுக்கு ஈசனு 
டைய திருநாமம்‌ எதிலும்‌ சுவை 
உண்டாகாவிட்டால்‌, அவன்‌ 
உய்வு அடைவது அரிது. ஆனால்‌ 
துர்கை, கிருஷ்ணன்‌, சிவன்‌ ஆகிய 
பல திருநாமங்களில்‌ ஏதேனும்‌ 
ஒரு திருநாமத்திலாவது ஒரு 
வனுக்கு சுவை ஏற்படுமாகில்‌, 
அவன்‌ அஞ்சுதற்கு ஒன்றுமில்லை. 
கடவுள்‌ பற்று அவனுக்கு நாள்‌ 
ஏற ஏற அதிகரிக்கும்‌; பேரானந்‌ 
தம்‌ மேலிடும்‌. 


ராமாயணம்‌, மகாபாரதம்‌ 
போன்ற நூல்கள்‌ வாசிப்பதை 
ரத்தையுடன்‌ கேட்‌ இறவரீ 
களுக்கு, பக்தியும்‌: விசுவாசமும்‌ 
ஓங்குகின்றன. 


உழவன்‌ சிரமப்பட்டுத்‌ தன்‌ 
பயிர்பச்சைகளுக்கு நீர்‌ கொண்டு 
வந்து சேர்ப்பதுபோன்று, நீ 
தீவிரமான முயற்சிகள்‌ எடுத்துக்‌ 
கொண்டு ஆத்ம சாதனங்கள்‌ 
செய்யவேண்டும்‌. 


மனத்தை ஈசனிடம்‌ ஒன்று 
படுத்துவது தான்‌ குறிக்கோள்‌. 
எக்காரணத்தை முன்னிட்டும்‌, 
ஈசுவர சிந்தனை மனத்தைவிட்டு 
அகன்று போய்விடலாகாது. 
தைலதாரை போன்று, மனம்‌ 
இடையறாது ஈசனிடத்துப்‌ 
போய்க்கொண்டிகக வேண்டும்‌. 


அறை ஒன்றை, அதன்‌ நடுவில்‌ 
உட்கார்ந்து கொண்டு பார்ப்ப 
தும்‌, ஓரு மூலையில்‌ உட்கார்ந்து 


15 


கொண்டு பார்ப்பதும்‌ ஒன்றே. 
அவ்வறைதான்‌ பார்ககப்படு 
கிறது. நீ தெய்வத்தோடு எத்த 
கைய இணக்கம்‌ வைத்தாலும்‌ 
அது பொருத்தமானதே. 


எதைப்‌ பற்றியும்‌ ஐயம்‌ கொள்‌ 
ளுவது ஜீவரீகளுடைய இயல்பு. 
ஆனால்‌, பக்திநெறியில்‌ ஆழ்ந்து 


செல்லுகிறவரிகளுக்கு, பகவதீ 
விஷயங்களில்‌ ஐயம்‌ எதுவும்‌ 
உண்டாவதில்லை. 


பாம்பின்‌ வாலைத்‌ தொட்டால்‌ 
அது சீறி விழுகிறது. தன்‌ உயிர 
னைத்தும்‌ வாலில்‌ வைத்திருப்பது 
போன்று, அது நடந்துகொள்‌ 
கிறது. 


அதேவிதத்தில்‌, சாது ஒருவன்‌ 
ஆத்ம சாதனத்தல்‌ தன்‌ முழு 
கவனத்தைச்‌ செலுத்துகிறான்‌. 
அந்த சாதனத்துக்கு இடைஞ்சல்‌ 
உண்டாவதற்கு, அவன இடந்தர 
மாட்டான்‌. 


ஒரு கிராமத்தில்‌ ஒரு தடவை 
நெடுநாளாக மழை பெய்யவில்லை. 
ஓர்‌ உழவன்‌, ஒரே இனத்தில்‌ எப்‌ 
படியாவது ததியினில்று தன்‌ வய 
லுக்குத்‌ தண்ணீர்‌ கொண்டு வந்‌ 
தாக வேண்டும்‌ என்று தீர்‌ 
மானித்து, பெருமுயற்சியுடன்‌ 
வாய்க்காலைத்‌ துப்புரவுபடுத்திக்‌ 
கொண்டிருந்தான்‌. 


மத்தியான நேரம்‌, அவன்‌ 
புதல்வி வந்து, நீராடுவதைப்‌ 
பற்றியும்‌ உணவு அருந்துவதைப்‌ 
பற்றியும்‌ ஞாபகமூட்டினாள்‌. 
ஆனால்‌ உழவன்‌ கோரகித்துகீ 
கொண்டு, அவளை விரட்டி 
யோட்டி விட்டான்‌. 


சிறிது நேரத்திற்குப்‌ பிறகு 
அவனுடைய மனைவி முன்வந்து, . 


16 


நீராடி உணவருந்த வேண்டும்‌ 
என்றும்‌, வாய்க்கால்‌ வேலையை 
அதன்‌ பிறகு பார்த்துக்‌ கொள்ள 
லாம்‌ அல்லது அடுத்த நாள்பார்தீ 
துக்‌ கொள்ளலாம்‌ என்றும்‌, வா 
தாடினாள்‌.ஆனால்‌ உழவனோ, மண்‌ 
வெட்டியைத்‌ தூக்கிக்கொண்டு 
அவளைப்‌ புடைக்க ஓடிவந்தான்‌. 


“என்ன, உனக்கு அறிவு இல்‌ 
லையா? பயிர்கள்‌ வாடுகன்றன! 
பிறகு நீங்கள்‌ எல்லோரும்‌ பட்‌ 
டினி கடகீகவேண்டிவரும்‌! நீர்‌ 
பாய்ச்சாது நான்‌ இனறு என்‌ 
வேலையை நிறுத்தேல!?” என்று 
அதட்டினான்‌. மனைவி பயந்து 
வீட்டுக்கு ஓடி விட்டாள்‌. 

நெற்றிவியர்வை நிலத்தில்‌ விழ, 
உழவன்‌ வாய்க்வாலத்‌ திறுததி 
யமைத்து, ஆற்று நீர அதன்‌ 


'வழியே ஓடச்‌ செய்தான்‌. அஸ்த 


மன வேளையில்‌, சல சலவென்று 
நதியினின்று நீர்‌ ஓடிவந்து நிலத்‌ 
தில்‌ பாய்ந்தது. அதனால்‌ அவனுக்‌ 
குப்‌ பரமதிருப்தி உண்டாயிற்று. 


பிறகு வீட்டுக்குச்‌ சென்று, 
நீராடி உணவு அருந்திவிட்டு, 
அயர்ந்து உறங்கச்சென்றான்‌. 
தீவிர வைராக்கியம்‌ உடையவர்‌ 
கள்‌, ஆத்ம சாதனத்தில்‌ அந்த 
உழவனைப்‌ போன்றே உழைக்‌ 
கின்றனர்‌. 


மற்றொரு உழவன்‌, மனைவியின்‌ 
வேணடுதலுகஃகிணங்கி மத்தி 
யான வேளையில்‌ வாய்க்கால்‌ 
வெட்டும்‌ வேலையை நிறுத்தி விட்‌ 
டான்‌. சாதனத்தில்‌ மந்த அதி 
காரியின்‌ போக்கு அத்தகையது. 


% 


நறுமணம்‌ கமழுவது 


தூக்கங்‌ கெடுத்தான்‌ சுகங்கொடுத்தா னென்னுளத்தே 
ஏக்கந்‌ தவிர்த்தா விருளறுத்தான்‌--ஆக்கமிகத்‌ 
தந்தா னெனையின்ற தந்தையே யென்றழைக்க 


வந்தானென்‌ ப்பன்‌ மகிழ்ந்து. 


திருவருட்பா 


கவத வைட! 


ஸ்ரீ தத்தாத்ரேயர்‌ மஹிமை 
ரிஷிகேசம்‌ 
ஸ்ரீ ஸ்வாமி சிவானந்தா 


அத்திரி மகரிஷியின்‌ பத்தினி 
அனசூயை. அவள்‌ கற்பின்‌ சிகர 
மாகக்‌ கருதப்பட்டு வந்தாள்‌. 


சப்த ரிஷிகளுள்‌ ஒருவர்‌ அத்‌ 
திரி' மகரிஷி. அவர்‌ மிக்க சக்தி 
வாய்ந்தவர்‌. அனசூயை பதிவிர 
தா: தர்மத்தில்‌ வேரூன்றிய 
உத்தமி. பீரஹ்மா, விஷ்ணு, 
சிவன்‌ ஆகிய மும்மூரீத்திகளுக்குச்‌ 
சமமான புத்திரர்களைப்‌ பெற 


வேண்டுமென, பலகாலம்‌ தவம்‌ 
புரிந்தாள்‌. 
சரஸ்வதி, ' லக்ஷ்மி, பார்வதி 


ஆகியோர்‌, ஒரு சமயம்‌ தத்தம்‌ 
பதிகளை, அனசூயையின்‌ கற்பைப்‌ 
பரிசோதிக்குமாறு வேண்டினார்‌ 
கள்‌ அனசூயையிடம்‌ நிர்வாண 
பிக்ஷை கேட்குமாறு 'வற்புறுத்தி 
னார்கள்‌. 


அனகுயையின்‌ அகோர தப 
சைப்‌ பற்றியும்‌, அவளது நோக்‌ 
கதீதைப்‌ பற்றியும்‌, திரிமூர்த்தி 
கள்‌ ஞான திருஷ்டியின்‌ மூலம்‌ 
உணரலானார்கள்‌. கற்யைச்‌ சோ 
திக்கக்‌ கருதி, அவர்கள்‌ சந்நியா 
சிகளைப்போல்‌ ஆடை உடுத்துக்‌ 
சொண்டு, அனசூயையின்‌ முன்‌ 
தோன்றி, நிர்வாண: பிக்ஷை 
அளிக்குமாறு கேட்டார்கள்‌. 

௮-2 


அனசூயைக்குப்‌ பெருங்‌ குழப்ப 
மாயிருந்தது. பிக்ஷாக்களுக்கு 
இல்லை என்று இயம்பக்‌ கூடாது. 
தனது பதிவிரதா தர்மத்தையும்‌ 
காத்துக்‌ கொள்ள வேண்டும்‌, 
தனது கணவரின்‌ .. உருவத்தைத்‌ 
தியானித்து, அவரது சரணகமலங்‌ 
களிலே சரண்‌ புகுந்து, அவரது 
சரணங்களைக்‌ கழுவுவதற்கு ௨ப 
யோகிக்கப்பட்ட தீர்த்தத்திலே 
சில துளிகளை, அம்மூன்று சந்நியா 
சிகளின்‌ மீதும்‌ தெளிதீதாள்‌. 


அச்சரணாமிருதத்தின்‌ மகிமையி 
னால்‌, திரிமூர்த்திகள்‌ மூன்று குழற்‌ 
தைகளாக மாறிவிட்டார்கள்‌. 


அதே சமயம்‌, அனசூயை தனது 
மார்பில்‌ பால்‌ பெருகுவதை 
உணரலானாள்‌. அப்பாலகர்கள 
தனக்குச சொந்தமானவர்க 
ளென்று கருதியவளாய்‌, அவள்‌ 
நிர்வாணமாக அப்பாலகர்களை 
மடிமீதிருததி பாலூட்டிச்‌ சீராட்‌ 
டித்‌ தொட்டிலிலிட்டு ஆட்டி 
னாள்‌. 


ஸ்நானத்திற்குச்‌ சென்றிருந்து 
அத்திரி மகரிஷி, ஆரமதீதிற்குத்‌ 
திரும்பி வநீதார்‌. வநிததும்‌, அன 
சூயை அதுகாறும்‌ நிகழ்ந்த சம்ப 
வங்களை எடுத்துரைத்து, மூன்‌ று 


18 


பாலகர்களையும்‌ அவரது சரணார 
விந்தங்களில்‌ சமர்ப்பித்து வணங்‌ 
இனாள்‌. 


ஆனால்‌ மகரிஷிக்குத்‌ தமது 
ஞானதருஷ்டியினலேஇவையெல்‌ 
லாம்‌ ஏற்கெனவே தெரிநீதிருந்‌ 
தன. அவர்‌ மூன்று பாலகர்களை 
யும்‌ சேர்த்து: அணைத்து அன்பு 
செலுத்தனார்‌. அம்‌ மூவரும்‌, 
மூன்று சிரவ்சளும்‌, ஆறு கரங்க 
ளும்‌, ஒருடலும்‌, இரு பாதங்க 
ளும்‌ கொண்ட ஓர்‌ உருவம்‌ ஆனார்‌ 
கள்‌. 


இதற்கிடையில்‌, நாரத மா 
முனிவர்‌ சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்‌ 
வதி. ஆகியோரிடம்‌ சென்று, 
அவர்கள்‌ கணவன்மார்‌ ௮னசூ 
யையின்‌ பதிவிரதா தர்மத்தின்‌ 
வலிமையீனால்‌ பாலர்களாக மாற்‌ 
றப்பட்டு விட்டார்கள்‌ என்றும்‌, 
அவர்கள்‌ அத்திரி மகரிஷியிடம்‌ 
போய்‌ பதி பிகைை கேட்டாலன்றி 
அவர்கள்‌ திரும்பிவரமாட்டார்‌ 
கள்‌ என்றும்‌, சாங்கோ பாங்க 
மாய்‌& கூறினார்‌. 


அப்பால்‌, சரஸ்வதி, லஷ்ஷ்மி, 
பார்வதி ஆகிய மூவரும்‌ சாதா 
ரண பெண்டிராக வடிவெடுத்துகீ 
கொண்டு, அத்திரி மகரிஷியிடம்‌ 
சென்று பதிபிசை வேண்டினார்‌ 
கள்‌. அவர்களை அத்திரி மகரிஷி 
மரியாதையாக வரவேற்று, கை 
கட்டிக்கொண்டு, அவர்களிடம்‌ 
தமது விறாப்பமும்‌ தம்‌ மனைவி 
யின்‌ விருப்பமும்‌ நிறைவேறு 
மாறு பிராத்திதிதார்‌. 


பிறகு இரிமூர்தீதிகள்‌ மகரிஷி 
யின்‌ முன்‌ தமது சுயரூபங்களுடன்‌ 
பிரசன்னமாகி, **மகரிஷியே! இக்‌ 
குழந்தை ஓர்‌ பெரிய மகானாகவும்‌, 
அனகுயையின்‌ விருப்பப்படி எங்க 
ளுக்குச்‌ சமமானவனாகவும்‌ இருப்‌ 
பான்‌. இக குழந்தைகளுக்குத்‌ 
தத்தாத்ரேயன்‌ என்ற நாமம்‌ 
பொருந்தும்‌” என்று திருவாய்‌ 
மலாந்தருளினார்கள்‌. 


தத்தாதீரேயர்‌ வளர்ந்து 
யெளவனப்‌ பருவம்‌ எய்தினார்‌. 
அவரிடம்‌ திரிமூர்த்திகளின்‌ சாய 
லும்‌ ஒளியும்‌ நிறைந்திருந்தமை 
யாலும்‌, அவர்‌ ஓர்‌ மகத்தான 
ஞானியாதலாலும்‌, எல்லா ரிஷி 
களும்‌ துறவிகளும்‌ அவரை வணங்‌ 
கலானார்கள்‌, 


அவர்‌ பெருந்தன்மையும்‌ அமை 
தியும்‌ வாய்ந்த ஓர்‌ அவதூதராய்‌ 
இருந்தார்‌. வேதாந்தத்தின்‌ 
பேருண்மையை போதித்தார்‌. 


ததீதாதீரேயரீ சுப்பிரமண்ய 
சுவாமிக்கு போதித்ததே அவ 
தூத கதை! இது மிக்க மதிப்பு 
வாய்கீத நூல்‌, வேதாந்தத்தின்‌ 
உண்மைகளும்‌, மர்மங்களும்‌, மற்‌ 
றப்‌ ஆத்ம சாக்ஷாத்காரத்தின்‌ 
'நரடியான அனுபவங்களும்‌ 
இதில்‌ பக்கக்‌ வி 


ஒரு காலத்தில்‌, தத்தாத்ரேய 
கவச காட்டில்‌ ஆனந்தமாகச்‌ 
சஞ்சரித்துச கொண்டிருந்தார்‌. 
அப்போது, அவரை யது மன்னர்‌ 
சந்தித்தார்‌, 


ததீதாத்ரேயரிடம்‌ யது மன்‌ 
னர்‌, ஆனந்தத்தின்‌ ரகசியங்கள்‌ 
என்ன என்பதையும்‌, அவருடைய 
குருவின்‌ பெயர்‌ என்ன என்பதை 
யும்‌ விசாரித்தார்‌. 


அதற்குத்‌ தத்தாத்ரேயர்‌, 
ஆத்மா மாத்திரமே தமக்குக்‌ குரு 
என்றும்‌, இருந்த போதிலும்‌ இரு 
பத்து நான்கு நபர்களிடம்‌ 
ஞானத்தைக்‌ கற்றுக்‌ கொண்ட 
படியால்‌, அவர்கள்‌ எல்லோரும்‌ 
தமது குருமார்கள்‌ என்றும்‌ கூறி 
னார்‌. 


அப்பால்‌, தத்தாத்ரேயர்‌ தமது 
இருபத்து. நான்கு குருமார்களின்‌ 
பெயர்களைக்‌ கூறி, அவர்களிட 
மிருந்து தாம்‌ பெற்றுக்‌ கொண்ட 
ஞான விவரங்களையும்‌ விளகீகலா 
னார்‌. 


1. நான்‌ பூமியினிடமிருந்து 
பொறுமையையும்‌, பிறர்க்கு 
நன்மை புரியும்‌ சுபாவத்தையும்‌ 
கற்றுக்‌ கொண்டேன்‌. 


3, நான்‌ தண்ணீரிலிருந்து 
தூய்மை எனும்‌ பண்பைக்‌ கற்றுக்‌ 
கொண்டேன. 


3. இவ்வுலகில்‌ பல மக்களு 
டன்‌ தொடர்பு கொண்டாலும்‌ 
பற்று இல்லாமல்‌ இருக்கும்‌ தன்‌ 
மையை, காற்ழிலிருந்து நான்‌ 
கற்றுக்‌ கொண்டேன்‌. 


4. சுய ஞானமும்‌ தபசும்‌ 
கொண்ட ஜ்வாலையால்‌ பிரகாசிக்‌ 


19 


கக்‌ கற்றுக்கொண்‌ 3டன்‌ நெரப்பி 
லிருந்து. 


5. ஆத்மா சர்வ வியாபகமா 
யிருப்பினும்‌, எந்தப்‌ பொருளுட 
னும்‌ எவ்விதத்‌ தொடர்பும்‌ 
கொள்ளவில்லை என்பதை, . ஆகா 
யத்திலிருந்து கற்றுக்‌ கொண் 
டேன்‌. 


6. ஆத்மா எப்போதும்‌ பூர்ண 
முள்ள தென்றும்‌, மாறுதலில்‌ 
லாததென்றும்‌, அதன்மீது ௨பா 
இகளே நிழலை வீசுகின்றன என்‌ 
றும்‌, சந்திரனிடமிருந்து நான்‌ 
கற்றுக்கொண்டேன்‌. 


7. பல்வேறு தண்ணீர்ப்‌ பானை 
களிலே, ஒரே சூரியன்‌ பல்வேறு 
பிம்பங்களாகத்‌ தோன்றுவது 
போல, பல்வேறு மனங்களிலே 
பிரதிபலிக்கும்‌ போது, ஒரே 
பிரஹ்மம்‌ பல்வறாகத்‌ தோன்று 
கிறது. இப்‌ பாடத்தை சூரியனிட 
மிருந்து கற்று3 கொண்டன்‌. 


8. ஒரு காலத்தில்‌, ஜோடிப்‌ 
புருக்களைக்‌ குஞ்சுகளு_ன்‌ கண்‌ 
டேன்‌. வேடன்‌ விரித்திருந்த வலை 
யில்‌ குஞ்சுகள்‌ விழுந்து பிடிபட்‌ 
டன. குஞ்சுகளின்‌ மீது வைத்த 
அபாரமான வாஞ்சையினால்‌, 
தாய்ப்‌ புறாவும்‌ வலையில்‌ விழுந்து 
சிக்குண்டது. இதிலிருந்து, நான்‌ 
பந்தத்திற்குக்‌ காரணம்‌ ,பற்றுத்‌ 
தான்‌ என்பதைக்‌ கற்றுக்கொண் 
டேன்‌. 


9. மலைப்பாம்பு உணவு தேடி. 
அலைவதில்லை. தனக்குச்‌ கிடைத்த 


20 


வற்றையே உட்கொண்டு, அது 
ஒரே இடத்தில்‌ திருப்தியாகப்‌ 
படுத்திருக்கறது. உணவு பற்றி 
மனம்‌ நாடாமல்‌, சாப்பிடக்‌ 
இடைத்தவற்றோடு திருப்திப்பட 
வேண்டும்‌ என்று நான்‌ மலைப்‌ 
பாம்பிடமிருந்து கற்றுக்கொண்‌ 
டேன்‌. 


10. நூற்றுக்கணக்கான நதிகள்‌ 
சங்கமமானாலும்‌, எப்படி சமுத்‌ 
திரம்‌ சஞ்சலப்படாமல்‌ இருந்த 
விடத்திலேயே இருக்கிறதா, 
அப்படியே ஞானிகள்‌ எல்லாவித 
மான கஷ்டங்களிலும்‌, துன்பங்‌ 
களிலும்‌, ஆசையூட்டுதல்களிலும்‌, 
அசையரஈமல்‌ நிதானத்துடன்‌ 
இருப்பார்கள்‌. 


11. பார்க்கிற புலனைக்‌ கட்டுப்‌ 
படுத்தி, ஆதீமாவில்‌ மனத்தைப்‌ 
பதியவைக்கும்‌ புதிய பாடத்தை, 
வண்ணத்துப்பூச்சியிலிருந்து நான்‌ 
கற்றுக்கொண்டேன்‌. 


12. ஒரு வீட்டிலிருந்து 
கொஞ்ச உணவும்‌, மற்ற வீட்டி 
லிருந்து கொஞ்ச உணவுமாய்‌, 
இப்படி நான்‌ ஏற்றுப்‌ பசியைத்‌ 
தணித்துக்‌ கொள்கிறேன்‌. கரக 
ஸ்தனுக்கு நான்‌ சுமையாக இருப்‌ 
பதில்லை. இப்பாடத்தை நான்‌ 
தேன்‌ சேகரிக்கும்‌ கறுப்புத்‌ தேனி 
யினால்‌ கற்றுக்கொண்டேன்‌. 


13. தேனிக்கள்‌ வெகு சிரமப்‌ 
பட்டுத்‌ தேனைச்‌ சேகரிக்கின்றன. 
வேடன்‌ தேனைச்‌ சுலபமாய்கீ 
கைப்பற்றிக்‌ கொள்கிறான்‌. இதி 
லிருந்து, பொருள்களைக்‌ குவித்து 


வைத்தலில்‌ பயனில்லை. என்ற 
பாடத்தை நான்‌ கற்றுக்‌ கொண் 
டிருக்கிறேன்‌, 


14. ஆண்‌ யானை காமவெறி 
யால்‌ குருடாகி, பெண்‌ யானையை 
கண்ட மாத்திரத்திலேயே புல்லி 
னால்‌ மூடப்பட்ட குழியிலே விழு 
கிறது. ஆகையால்‌ ஒருவன்‌ 
காமத்தை ஒழிக்கவேண்டும்‌. 
யானையிலிறாந்து நான்‌ கற்றுக்‌ 
கொண்ட பாடம்‌ இதுவே. 


15. இன்னிசையின்மீது வைத்த 
ஆசையினாலே, மான்வசியமாக்கப்‌ 
பட்டு வேடன்‌ கண்ணியில்‌ சிக்கிக்‌ 
கொள்கிறது. ஆகையால்‌, ஒரு 
வன்‌ சிற்றின்பப்‌ பாடல்களை ஒரு 
போதும்‌ கேட்கலாகாது. இப்‌ 
பாடத்தைத்தான்மானிடமிருந்து 
கற்றுக்கொண்டேன்‌. 


16. இரை உட்கொள்ளப்‌ 
பேராசைப்படும்‌ மீன்‌ தூண்டி 
அக்கு பலியாகிறது. அதுபோல, 
ஆகாரத்திற்காகப்‌ பேராசைப்‌ 
பட்டால்‌ மனிதன்‌ தன்‌ சுதந்‌ 
திரத்தை இழப்பதன்றி, நாசமும்‌ 
அடைகிறான்‌. ஆகையால்‌ 
உணவுப்‌ பேராசை ஒழிக்கப்பட 
வண்டும்‌. 


17. பிங்களா எனும்‌ நாட்டியப்‌ 
பெண்‌, ஒருநாள்‌ இரவு, வழக்கப்‌ 
படி தன்னை நாடி வருபவர்களுக்‌ 
காகக்‌ காத்துக்கொண்டிருந்தாள்‌. 
எவருமே வரவில்லை, அன்று 
அவ்வளவுதான்‌ என்று கருதி 
ஆழ்ந்து தூங்கலானாள்‌. எதிர 
பார்ப்பதை விட்டுவிடுவதால்‌ 


திருப்தியான மனம்‌ ஏற்படுகிறது 
என்ற பாடத்தை, அந்தப்‌ பெண்‌ 
ணிடமிருந்து கற்றுக்‌ கொண்‌ 
டேன்‌. 


18. ஓர்‌ அண்டங்‌ காக்கை, 
மாமி௫த்‌ துண்டு ஒன்றைக்‌ கொத்‌ 
திக்கொண்டு வந்தது. இதர 
பறவைகள்‌ அதனைத்‌ துரத்திச்‌ 
சண்டையிட்டன. உடனே அது 
மாமிசதீ துண்டைக்‌ கழே போட்டு 
சாந்தியும்‌, ஆறுதலும்‌ பெற்றது. 
சிற்றின்ப சுகங்களை நாடி ஓடுகிற 
போது, மனிதன்‌ எல்லாவிதமான 
தொல்லைகளுக்கும்‌ துன்பங்களுகீ 
கும்‌ உள்ளாகிறான்‌ என்பதும்‌, 
அச்சிற்றின்ப 
விட்டால்‌, அவன்‌ அண்டங்காக்‌ 
கையைப்‌ போல்‌' மகழ்ச்சி அடை 
கிறான்‌ என்பதுமான பாடதீதை, 
இதிலிருந்து நான்‌ கற்றுக்‌ கொண்‌ 
டேன்‌. 


19. பாலைச்‌ குடிகீகிற குழந்தை 
எந்த ஒரு கவலையோ தொல்‌ 
லையோ, தடுமாற்றமோ இல்லா 
மல்‌ எப்போதும்‌ உற்சாகத்துடன்‌ 
இருகீகிறது. உற்சாகப்‌ பண்‌ 
பாட்டை குழநீதையிடமிருந்து 
நான்‌ கற்றுக்கொண்டுள்ளேன்‌. 


20. பல பேர்களிடையில்‌ வூப்‌ 
பதனால்‌, வேற்றுமையும்‌, சஞ்சல 
மும்‌, - தகராறும்‌, சண்டையும்‌ 
விளைகின்றன. இரண்டு நபர்‌ 
களிடையில்கூட, அநாவசியமான 
வார்தீதைகள்‌ அல்லது சச்சரவு 
எழக்கூடும்‌. இதை நான்‌ கன்னிய 
ரிடமிருந்து கற்றுக்கொண்டேன்‌. 
ட துறவி அல்லது சந்நியாசி, ஏகாந்‌ 


சுகங்களை விட்டு - 


21 


தத்தில்‌ தனிமையாய்கீ காலங்‌ 
கழித்தல்‌ வேண்டும்‌. 


21. பாம்பு தனக்கென வளை 
தோண்டிக்கொள்வதில்லை. பிற 
ஜந்துக்களால்‌ தோண்டப்பட்ட 
பொந்துகளில்‌, பாம்பு குடியிருகீ 
றது. அதுபோல, துறவியான 
வன்‌ தனக்கென வீடு ஒன்றைக்‌ 
கட்டிக்கொள்ளலாகாது. பிற 
ரால்‌ ஆக்கப்பட்ட கோவிலிலோ, 
குகையிலோ, அவன்‌ வசிக்க 
வேண்டும்‌. 


22, தவிரமான ஏகாகீரச்‌ 
சிதிததீதின்‌ சுபாவத்தை, நான்‌ 
அம்பு எய்‌றெவனிடமிருநீது கறி 
றுக்கொண்டேன்‌. 


33. சிலந்தி நீண்ட இழைகளைதீ 
தனது வாயிலிருந்து கக்கி, கூடு 
கட்டிக்‌ கொள்கிறது. தானே 
பின்னிக்கொண்ட வலைக்குள்ளே, 
அது சிக கொள்கிறது. இதைப்‌ 
போல, மனிதன்‌ தனது கருதீதுகீ 
களினால்‌ வலை ஒன்றைப்‌ பின்னிக்‌ 
சொண்டு, அதில்‌ சிக்கித்‌ தடுமாறு 
கிறான்‌. ஆகையால்‌ ஞானி, உலக 
யல்‌ எண்ணங்கள்‌ ஒவ்வொன்றை 
யும்‌ ஒழித்துக்‌ கட்டி, பிரஹ்மம்‌ 
ஒன்றையே சிந்திக்க வேண்டும்‌. 
இப்பாடதீதையே சிலந்தியிடமி 
ருநீது நான கற்றுக்கொண்டேன்‌. 


24, வண்டு, புழுவைப்பிடித்துக்‌ 
கொண்டு வந்து, தனது கூட்டில்‌ 
வைதீதுக்கொள்கிறது. அந்தப்‌ 
புழு, எப்போது வண்டு வந்து 
தன்னைக்‌ கொட்டுமோ என்று 


௮ 


பயந்து; சதாகாலமும்‌ வண்‌ 
டையே இந்தித்துக்கொண்டிருந்து 
சடைசியில்‌ வண்டாகவே மாறி 
விடுகிறது. உடலுக்குள்ள 
பற்றுக்கள்‌ அனைத்தையும்‌ ஒழித்து 
விட்டு, ஆத்மாவையே சதா 
காலம்‌ சந்‌ திப்பதன்‌ மூலம்‌, 
என்னையே 'ஆத்மாவாக மாற்றி 
யமைத்துக்‌ கொண்டு மோக்ஷம்‌ 
பெறுவதற்குள்ள பாடத்தை, 
வண்டும்‌ புழுவும்‌ என்ற உதார 
ணத்திலிருந்து நான்‌ கற்றுகி 
கொண்டேன்‌. 


Grams! 
WANGUVILAS " 


Regd. Numbers 
12700 & | 493498 


ததீதாதீதிரேயருடைய உய 
தேசங்களைக்‌ கேட்ட மன்னன்‌ 
பெரிதும்‌ மதிழ்சீசியடைந்தான்‌. 
அவன்‌ உலகத்தைத்‌ துறந்து, 
இடையறாது ஆக்மதீ தியானம்‌ 
பழசலானான்‌. 

ஞானத்தை நாடுவோர்‌ அனை 
வரும்‌ தத்தாத்ரேய சுவாமிகளின்‌ 
உதாரணத்தைப்‌ பின்பற்றி 
இம்மை மறுமை நலன்களை எய்து 
வாராக. 


ஓம்‌ தத்‌ ஸத்‌ 


கை! 


ஸ்தாபகர்‌ 
அங்குவிலாஸ்‌ M. V. முத்தையா பிள்ளை, இண்டுக்கல்‌ 


அங்குவிலாஸ்‌ 
M. 7. முத்தையா பிள்ளை (பரம்‌) 
வாசனைப்புகையிலை 
தாம்பூலத்துடன்‌ சுவைப்பதற்கு தின்பண்டம்‌ போன்றது 
ANGU VILAS Scented Tobacco stands foremost in India. |f a 
little of this Scented Tobacco is chewed with Betel leaves, 


nut and Chunnam and spit out, it wi : 
ரம்ப இ இவா will go on refreshing 


ANGUVILAS பி MUTHIAHPILLA (ere 


cented Tobacco Factory, 
DINDIGUL TAMIL NADU 


cr வேப்ப க 25 வடறககிகக்‌ 


கிருபானந்த வாரியார்‌ 


சிலப்பதிகாரம்‌ என்பது, சிலம்‌ 
பினால்‌ விளைந்த வரலாறு, இது 
பஞ்ச காவியத்துள்‌ ஒன்று. 


கண்ணகியைக்‌ கதாநாயகியாக 
வைத்து, புசார்க காண்டம்‌, 
மதுரைக்‌ காண்டம்‌, வஞ்சிகீகாண்‌ 
டம்‌ என்ற மூன்று பிரிவுகளாக 
அமைத்து, சிறந்த காவியமாக 


இளங்கோ. அடிகள்‌. பாடியருளி 


“ னார்‌. இவர்‌ சேரநாட்டு மன்னர்‌. 


இளமையிலேயே துறவு பூண்ட 
வர்‌, 


**நெஞ்சை அள்ளும்‌. சிலப்பதி 
தாரம்‌”? என்று மகாகவி பாரதி 
யார்‌ பாடியிருக்கன்றார்‌, இனிய 
செந்தமிழ்‌ இன்பம்‌ நிறைந்த 
அறிய பெரிய காவியம்‌ இது. 


ஊழ்வினை உறுத்துவந்து ஊட்‌ 
டும்‌ என்ற பெரிய உண்மையை 
உணர்த்துகின்றது இக்‌ காவியம்‌. 


கலிங்கநாடு என்ற சிறந்த. நாட்‌ 
டின்‌ தலைநகரங்கள்‌, சிகிகபுரம்‌, 
கபிலபுரம்‌ என்பன. இந்த நகரங்‌ 
களில்‌ பங்காளிகளான இரு அர்சர்‌ 
கள்‌ அரசு புரிந்தார்கள்‌. 


இவர்களுக்குள்‌ ஒற்றுமைமக்‌ 
குறைவு இருந்தது. அதனால்‌ சிங்க 
புரதீதிற்கும்‌ கபிலபுரத்திற்கும்‌ 
ஆட்கள்‌ போய்‌ வருவதில்‌ கட்டுப்‌ 


பாடு இருந்தது. 


கபிலபுரத்திலிருநீது, சடிகமன்‌ 
என்ற ஒரு பொன்னகை வியா 
பாரி, சிஙிகபுரம்‌ வந்து நகை 
வாணிபம்‌ புரிந்தான்‌, 


அவனது பகைவனாதிய பரதன்‌, 
அரசனிடம்‌ போய்‌, “சங்கமன்‌ 
பகையரசனுடைய ஒற்றன்‌?” 
என்று பொய்மையாகப்‌ புகன்‌ 


றான்‌. 


சிங்கபுர மன்னன்‌ இனமுற்று, 
சங்கமனைக்‌ கொன்றுவிட்டான்‌. 


சங்சுமனுடைய மவி மிகுந்த 
சற்புடையவள்‌. அவள்‌ பெயர்‌ 
நீலி அவள்‌ அருந்துயரமுற்றாள்‌. 
பதினான்கு நாட்கள்‌ நிலை குலைந்து 
அவைநதாள்‌. மலைமீது ஏறி நின்று 
என்‌ கணவனுக்கு இந்த இடர்‌ 
புரிந்தோர்‌, மறுபிறப்பில்‌ இத்‌ 
துன்புற்று மாள்க! என்று கூறி 


வீழ்ந்து இறந்தாள்‌. 

சங்சமனைக்‌ கொல்வித்த 
பரதன்‌, கோவலனாகப்‌ பிறந 
தான்‌. 


ஈபிறர்கிஇன்னா முற்பகல்‌ செய்‌ 
யின்‌ தமக்கின்னா 

பிற்பகல்‌ தாமே வரும்‌ '? 
என்ற திருவள்ளுவரின்‌ திருவாகீ 
இன்படி, முன்அசய்‌ தீவினையால்‌ 


கோவலன்‌ கொலையுண்டு மாண்‌ 
பான்‌, 


இனி கண்ணகி தேவியின்‌ வர 


லாற்றுசி சுருக்கத்தைக்‌ காண்‌ 
போம்‌. 
காவிரிப்பூம்‌ பட்டினத்தில்‌, 


வணிகர்‌ குலத்தில்‌ பிறந்தவள்‌ 
கண்ணகி. பத்தினிக்‌ கடவுள்‌, வீர 
பத்தினி, மங்கல மடந்தை, தரும 
பத்தினி என்ற பரியாய நாமங்‌ 
களைப்‌ படைத்தவள்‌. மாநாய்கன்‌ 
புதல்வி, 


இவள்‌, மாசாத்துவான்‌ புதல்‌ 
வன்‌ கோவலன்‌ என்ற பெருஞ்‌ 
செல்வனை மணந்தாள்‌. 


கோவலன்‌, மாதவி என்ற கணி 
கையின்‌ நட்பினால்‌, பொருள்‌ முழு 
வதும்‌ இழந்தனன்‌. இந்திர விழா 
வின்போது, மாதவி பாடிய 
கானல்வரியால்‌ மனம்‌ மாறுபட்டு 
அவளை விடுத்துக்‌ கண்ணகிபொல்‌ 
வந்தான்‌. 


வறுமையுடன்‌ வந்த கணவனை 
கண்ணகி வணங்கி இன்சொல்‌ 
காட்டி வரவேற்றாள்‌. 


அவளுடன்‌ புறப்பட்டு அவன்‌ 
மதுரையை யடைந்தால்‌. கண்ண 
இயின்‌ காற்சிலம்பை விற்கும்‌ 
பொருட்டு ஒரு பொற்கொல்ல 
னிடம்‌ சென்றான்‌. அக்‌ கொல்லன்‌, 
ஏற்கெனவே அரண்மனை யில்‌ களவு 
ம்பான. சிலம்பை இவன்‌ - திருடி. 
னான்‌ என்று அரசனிடம்‌ புனைந்‌ 
துரை புகன்றான்‌. பாண்டியனாகிய 
நெடுஞ்செழியன்‌, கோவலனைகி 
கொல்வித்தான்‌. 


அதனை யறிந்த கண்ணகிதேவி 
ஆறறொணாத்‌ துயருடன்‌ அரச 
னிடம்‌ சென்று, தனது மற்றொரு 
காலில்‌ இருந்த சிலம்யைக்‌ 
கொண்டு தன்‌ சிலம்பில்‌ மாணிக்‌ 
சப்பரல்‌ இருப்பதை அறிவித்து , 
தன்‌ கணவன்‌ கள்வன்‌ அல்லன்‌ 
என மெய்ப்பிதீதாள்‌. 


நெடுஞ்செழியன்‌ “நானே கள்‌ 
வன்‌” எனக்‌ 8ழே வீழ்ந்து உயிர்‌ 
துறந்தனன்‌. அவன்‌ மனைவி கோப்‌ 
பெருந்தேவியும்‌ வீழ்ந்து மாண்ட 
னள்‌, 


கண்ணகி சனந்‌ தணியாது, 
தனது கொங்கையைத்‌ இருகி 
எறிந்து மதுரையை எரித்துவிட்டு 
வையை ஆற்றங்கரை யோரமா 
கப்‌ பதினான்கு நாட்கள்‌ நடந்து, 
செங்குன்று என்ற மலைமீது ஏறி, 
ஒரு வேங்கை மரத்தின்‌ £ழ்‌ நின்‌ 
றாள்‌. அங்கே தெய்வ வடிவுடன்‌ 
தோன்றிய கோவலனுடன்‌ சுவர்க்‌ 
கம்‌ புகுந்தாள்‌, 


செற்குட்டுவன்‌ என்ற சேர 
மன்னன்‌, கண்ணகியின்‌ பெரு 
மையை மலைவேடர்‌ கூறக்கேட்டு, 
வடநாட்டு மன்னர்களா கய கனக 
விசயரை வென்று, இமயமலையி 


லிருந்து கல்‌ கொணர்ந்து சண்‌ 
ணகி படிமஞ்செய்து, கோயிலை 
எழுப்பி வழிபாடு புரிந்தான்‌. 


இளங்கோவடிகள்‌ இந்த வர 
லாற்றை, மதுரை சங்கப்‌ புலவர்‌ 
சாத்தனார்‌ நேரில்‌ தான்‌ கண்ட 
தைக்‌ கூறக்‌ கேட்டுப்‌ பாடி முடிக்‌ 


2s 


செய்ந்நன்றி கொல்லன்மின்‌ 
தீ நட்பு இகழ்மின்‌ 


“ பொய்க்கரி போசன்‌ . மின்‌ 


பொருள்மொழி நீங்கன்மின்‌ 
அறவோர்‌ அவைக்‌ களம்‌ 
அகலா தணுகுமின்‌ 

பிறவோர்‌ அவைக்களம்‌ பிழைத்‌ 


2 3 பெயர்மின்‌ 
கின்றபோது, அறநெறிகளை அமு க 
தமொழிகளால்‌ உலகற்கு க த்‌ த 
உணர்த்துகின்றார்‌: ல்‌ 
அறமனை காமின்‌ அல்லவை கடி 
ர 6 ்‌ மின்‌ 
க ப்பம்‌ திருத்தகு நல்லீர்‌ கள்ளும்‌ களவும்‌ காமமும்‌ 
பரிவும்‌ இடுக்கணும்‌ பாங்குற பொய்யும்‌ 
நீங்குமின்‌ வெள்ளை கோட்டியும்‌. விரகி 
தெய்வம்‌ தெளிமின்‌ தெளிந்‌ னில்‌ ஒழிமின்‌ 
தோர்ப்‌ பேணுமின்‌ இளமையும்‌ செல்வமும்‌ யாக்‌ 
க்‌ 3 . ்‌ கையும்‌ நிலையா 
பாய்யுரை அஞ்சுமின்‌ புறஞ்‌ உளநாள்‌ வரையா தொல்லுவ 
| சொல்‌ போற்றுமின்‌ 
ஊனூண்‌ துறமின்‌ உயிர்க்‌ கொழிரது 
கவனக்‌ தண ன கல்‌ செல்லுந்‌ தேஎத்துக்கு உறு 
லை நீங்குமின்‌ துணை தேடுமின்‌ . 
தானஞ்‌ செய்ம்மின்‌ ' தவம்பல மல்லன்மா ஞாலத்து வாழ்வீர்‌ 
தாங்கு மின்‌ ஈங்கென்‌/” 
© 
நல்ல செய்தி 


திருப்புகழ்ஸ்வாமிகள்‌ எனவழங்கும்‌ மகான்‌ வண்ணச்சரபம்‌ 
தண்டபாணி ஸ்வாமிகளின்‌ 78-வது குருபூசை விழாவும்‌ 
லக்ஷாரீச்சனைவிழாவும்‌, சென்ற ஜூலை மாதம்‌ 9-10 தேதிகளில்‌, 
திருவாமாத்தூரீ ஸ்ரீ கெளமாரமடாலயத்தில்‌ மிக விமரிசையாக 
நடைபெற்றன. பல தவதீதிராவாளரீ களும்‌, புலவர்களும்‌, 
பிரமுகரீகளும்‌, சங்கத வித்வான்களும்‌ வந்து கலநீது கொண்டு; 


விழாச்களைச்‌ சிறப்பித்தனர்‌. 


திருநீற்றின்‌ 


பெருமை 


மதுரை ஆதீனம்‌ ஸ்ரீலஸ்ரீசோமசுந்தர 


ஸ்ரீஞானசம்பந்த தேசிக 


உடல்‌ நாற்றத்தைப்‌ _ போக்‌ 
கும்‌. 


2. தொற்றுநோய்க்‌ கிருமிகளைக்‌ 
கொல்லும்‌. 


3. தீட்டுக்‌ கழிக்கும்‌, 
உடலைச்‌ சுத்தம்‌ செய்யும்‌. 
வியாதிகளைப்‌ போக்கும்‌. 


பில்லி, சூனியம்‌, கண்ணேறு 
பாதிக்காது காக்கும்‌, 


முகத்திற்கு அழகைத் தரும்‌, 


ஞாபக சகீதியை உண்டாக்‌ 
கும்‌, ‘ 
புத்தி கூர்மையைத்‌ தரும்‌, 
ஞானத்தை உண்டாக்கும்‌. 
11. பாவத்தைப்‌ போக்கும்‌. 
12. பரகதியைத்‌ தரும்‌. 


சுத்தமான பசுவினது 
சாணத்தை, உருண்டை உருண்‌ 


பரமாசார்யஸ்வாமிகள்‌ . 


டையாசப்‌ பிடித்து, வெயிலில்‌ 


உலாீத்தவேண்டும்‌. 


அவ்வாறு உலர்ந்த உருண்டை 
களை மூடக்கூடிய அளவு உமியைக்‌ 
குவித்து, தீ மூட்டவேண்டும்‌. 


மூன்று அல்லது நான்‌ கு 
தினங்கள்‌ கழித்து, . அக்குவியல்‌ 
நன்றாக நீறி, உமியும்‌ சாணியும்‌ 
சாம்பலாகி இருக்கும்‌, . 


உமிச்‌ சாம்பலைவிலக்‌க, நீறி 
யிருக்கும்‌ சாணி உருண்டைகளை 
எடுத்து, துணியினால்‌ வடிகட்டி 
வைத்துக்‌ கொள்ளவேண்டும்‌. 
அதுவே திருநீறு அல்லது விபூதி 
யாகும்‌, . 


காலையில்‌ படுக்கையை விட்டு 
எழுந்தவுடனும்‌, குளித்த பின்ன 
ரம்‌, சாப்பிடுவதற்கு முன்னரும்‌, 
சாப்பிட்ட பின்னரும்‌, படுப்ப 
தற்கு முன்னரும்‌, * வவ ?* 
என்று சொல்லி அண்‌ ணாந்து 
நெற்றியிலும்‌, கொப்பூழிலிருந்து 
கழுத்தவரையிலும்‌, இரண்டு 
கைகளிலும்‌ மணிக்கட்டிலிருந்து 


தோள்‌ வரையிலும்‌, தண்ணீரில்‌ 
குழைகீகாமல்‌ தூளாகவேவ 
யாவரும்‌ அணிந்து கொள்ளலாம்‌. 


தீட்டுக்‌ சுழிக்கும்‌ சக்திவாய்ந்த 
திருநீற்றிற்குத்‌ தீட்டு என்பது 
கிடையாது. 

சிவதீட்சை பெற்றவர்கள்‌ திரு 
நீறு அணியவேண்டிய முறையை 


27 


யும்‌, அணியவேண்டிய காலங்களை 
யும்‌, அவற்றிற்குரிய மந்திரங்களை 
யும்‌, அவரவரது குருமூலம்‌ 
அறிந்து அதன்படி தண்ணீரில்‌ 
குழைத்து அணிந்து கொள்ள 
வேண்டும்‌. அவர்களும்‌ மற்ற 
நேரங்களில்‌ தரளாகவே மேலே 
சொன்னவாறு அணிந்து 
கொள்ளலாம்‌. ம்‌ © 


பதீதியொடு சிவசிவா என்றுதிறா நீற்றைப்‌ 
பரிந்துகை யாலெடுத்துப்‌ 
பாரினில்‌ விழாதபடி அண்ணாந்து செவியொடு 
பருதீதபுய மீதுவீழ . 
நித்தமூ விரல்களால்‌ நெற்றியில்‌ அழுந்தலுற 
நினைவாய்த்‌ தரிப்பவர்க்கு 
நீடுவீணை யணுகாது தேகபரி சுத்தமாம்‌ 
நீங்காமல்‌ நிமலனங்கே 


சத்தியொடு நித்தம்விளை யாடுவன்‌ முகத்திலே 


தாண்டவம்‌ செய்யும்திரு 
சஞ்சலம்‌ வராதுபர கதியுதவும்‌ இவனையே 
சக்தியும்‌ சிவனு மெனலாம்‌ 


, மத்தினிய மேருஎன வைத்‌(து) அமுதி னைக்கடையும்‌ 
்‌. மால்மருக னானமுருகா 
மயிலேறி விளையாடு. குகனேபுல்‌ வயல்நீடு 
மலைமேவு கும3ரசனே. 


நல்ல செய்தி 


சென்னைத்‌ திருமயில&யிலுள்ள லஸ்‌ சதுக்கத்தில்‌ கோயில்‌ 


கொண்டிருக்கும்‌ ஸ்ரீ நவசக்தி விநாயகப்‌ 


பெருமானுக்கு, 


நிசழும்‌ ஆவணிமாதம்‌ 7 ௨ முதல்‌ 48௨ வரையில்‌, விநாயக 
சதுர்த்தி மஹோத்ஸவம்‌ நடைபெறவிருக்கிறது. அவ்வமயம்‌ 
அன்பர்கள்‌ சென்று தரீசித்து. அங்கு அளிக்கப்படும்‌ இன்னிசை 


விருந்துகளைக்‌ கேட்டு இன்புறுவதோடு, 


தம்மால்‌ இயன்ற 


பொருளுதவிகளையும்‌ செய்து, ஸ்ரீ விநாயகப்‌ பெருமானின்‌ இரு 


வருட்‌ செல்வத்தைத்‌ 
கொள்கிறோம்‌, 


தேடிக்‌ 


கொள்ளுமாறு கேட்டுக்‌ 


வித்தக ஞான சித்தர்‌ 


கலைமாமணி 
ஸ்வாமி சரவணபவானந்தர்‌ 


பொன்றாப்‌ புகழுடன்‌ நின்று 
நிலவுகின்ற பெருமானார்‌ இராம 
லிங்க அடிகள்‌ இரண்டரைக்‌ 
கடிகையில்‌ வருவோம்‌” என்று 
சொன்ன வண்ணம்‌; 


“கையற விலாது நடுக்‌ கண்‌ 
புருவப்‌ பூட்டு 
சண்டு களிகொண்டு திறந்‌ 
துண்டுநடு நாட்டு 
ஐயரீமிக உய்யும்‌ வகை அப்பர்‌ 
விளை யாட்டு 
ஆடுவதென்றே மறைகள்‌ 
பாடுவதும்‌ பாட்டு'” 

என்றபடி; 


நம்முடைய இரண்டு கண்களுக்‌ 
கும்‌ இடை நடுவாகிய, '“அரை” 
என்னும்‌ புருவ மத்தியஸ்தானத்‌ 
இல்‌, அறிவுக்‌ கண்கொண்டு 
அரறாள்‌ ஒளியைக்‌ காண்கின்ற கடி 
கையளவில்‌, அருட்பெருஞ்சோதி 
வடிவாய்‌, வள்ளற்‌ பெருமான்‌ 
அந்தரங்க வருகை தந்துகொண் 
டிருக்கின்றார்‌. 


அவருடைய அருட்‌ காட்சியி 
னால்‌, பயன்‌ பெற்றவர்‌ பலருண்டு. 
சுத்த தேகம்‌ பெற்றவர்‌ சுவாமி 
கள்‌. பீரணவ தேகம்‌ பெற்றவர்‌ 
பெருமான்‌. அழியா உடல்‌ அமை 


யப்‌ பெற்றவர்‌ அடிகளார்‌. 
பொன்னான மேனி பெற்ற புண்‌ 
ணியவான்‌. 


வள்ளலாரை இவ்வுலக மாதீ 
திரமல்ல, மற்றெவ்வுலகும்‌ போற்‌ 
றிப்‌ புசழ்கின்றது. பெருமானு 
டைய பேச்சினையே பேசிக்கொண் 
டிருக்கின்றது. ஆதாரம்‌ வேண்டு 
மேயானால்‌, இதோ! அருட்பா 
இருகீஒன்றது. 


“ஒற்‌ சபையும்‌ பொற்சபையும்‌ 
“சொந்தம்‌ என தாச்சு! 

தேவர்களும்‌ மூவரீகளும்‌ 
பேசுவ தென்‌ பேச்சு! 

இச்சமய வாழ்வில்‌ எனக்‌ 
கென்ன யினி ஏச்சு! 

என்‌ பிறவித்‌ துன்பமெலாம்‌ 
இன்றோடே போச்சு!"* 


வள்ளலார்‌ ஒரு பெருந்‌ தபஸ்வி. 
சரதமான ஒரு விரத சிலர்‌. கடின 
மான நோன்பு நோற்றவர்‌. 
அதன்‌ பயனாய்ப்‌ பேரருளைப்‌ பெற்‌ 
றப்‌ பெருமித மடைந்தவர்‌. 
நோய்க்‌ காட்டின்‌ எல்லையிலுள்ள 
சாக்காட்டையும்‌ கடந்தவர்‌. 
“நோவாது நோன்‌ பெனைப்‌ 
போல்‌ 
நோற்றவரும்‌ எஞ்ஞான்றும்‌ 


சாவா வரம்‌ எனைப்போல்‌ 
சாரீந்தவரும்‌--தேவா ! நின்‌ 

பேரருளை என்போலப்‌ 
பெற்றவரும்‌ எவ்வுலகில்‌ 

யாருளர்‌ நீ சற்றே அறை?” 


என்று அவர்‌ அழுத்தந்‌ திருத்த 
மாகக்‌ கேட்கின்றார்‌. 


வள்ளலார்‌, சிறந்த ஜீவ கா 
ருண்ய சீலர்‌. நம்மை மாளா 
நிலைக்கு ஆளாக்க வல்லவர்‌. 


ாஈநம்பினவரிகளைக்‌ கைவிட 
மாட்டோம்‌!” என்று நவின்றவரி. 


“நிச்சலும்‌ பேரானந்த 7 
நித்திரை செய்கின்றேன்‌?” 


என்று இறுதியுரை வழங்கியவர்‌. 


“ஏங்கும்‌ நிறைந்திருப்போம்‌! 
ஆனால்‌, இறைவன்‌ நம்மைக்‌ காட்‌ 
டி& கொடுக்கமாட்டான்‌”” என்று 
உள்ளதை உள்ளபடி. உரைத்த 
வர்‌. 


~ 

வள்ளலாரீ ஓர்‌ அற்புதமான 
அவதார புருஷராய்‌ வந்தவர்‌. 
பெரிய தரீக்கதரிசியாய்‌ வாழ்ந்த 
வர்‌. வியக்கத்தக்க சித்த புருஷ 
ராய்‌ விளங்கியவர்‌. பழுத்த ஞா 
னப்‌ பழமாய்ப்‌ பரிமளித்தவர்‌. 
இன்றும்‌ பரிமளிப்பவர்‌. 


அவர்‌ பூமியில்‌ நடந்தார்‌; 
ஆனால்‌, அவரது பாதம்‌ மண்ணில்‌ 
பதியவில்லை, 


நின்றார்‌; நிழல்‌ சழேவிழவில்லை. 


29: 


சோதித்துப்‌ பார்தீதனர்‌. ஏன்‌? 
அவர்‌ உடலைச்‌ சேதித்தும்‌ பாரீதீ 
தனர்‌. ஆனால்‌, எதனாலும்‌ அவர்‌ 
பாதிக்கப்படவில்லை/ 


“காறிறாலே புவியாலே. ககன 
மத னாலே 

கனலாலே புனலாலே கதி 
ராதி யாலே 


கூற்றாலே பிணியாலே கொலைக்‌ 
கருவி யாலே 

கோளாலே பிறர்‌ இயற்றும்‌ 
கொடும்‌ செயல்க ளாலே 


வேற்றாலே எஞ்ஞான்றும்‌ அழி 
யாதே விளங்கும்‌ 

மெய்‌ அளிக்க வேண்டுமென்‌ 
றேன்‌ விரைந்தளித்தான்‌ 


எனக்கே! ஏற்றாலே இழிவென 

நீர்‌ நினையாதீர்‌ உலகர்‌ 

எந்தையருட்‌ பெருஞ்சோதி 

இறைவனைச்‌ சார்‌ வீரே! 

என்பது : அவர்‌ தம்மைப்பற்றிதீ 

தாமே கூறுகிற அனுபவ 
உண்மை, 


தான்‌ பெற்ற அருள்‌ நெறியை, 
வள்ளலார்‌ எல்லோருகீகும்‌ தாரா 
ளமாக வாரி வழங்குகின்றார்‌. 


மகீகள்‌ தக்க முறையில்‌ வாழ்‌ 
வாங்கு வாழவேண்டிய வழியைசி 
சொல்லுகின்றார்‌. வேண்டு 
வார்க்கு வேண்டும்‌ நலமெல்லாம்‌ 
இன்றைக்கும்‌ தோன்றாத்‌ துணை 
யாய்‌ நின்று செய்து கொண்டிருக்‌ 
கின்றார்‌, 


30 


சமரசத்தை அடிப்படையாகக்‌ 
கொண்டு, அருள்‌ நெறியில்‌ நின்று 
நவரசமும்‌ சொட்ட௪ சொட்டப்‌ 
யாடியுள்ளாரி வள்ளலார்‌. 


பாண்டி நாட்டில்‌, பக்தன்‌ 
பாண பத்திரனுக்காக, கலைவடி 
வான கடவுள்‌, தன்தலையில்‌ விறகு 
சுமந்து வந்தான்‌, சரியான வெய்‌ 
யில்‌. சூடு தாள முடியாமல்‌ தத்த 
ளிக்கின்றான்‌. 


பல்லாயிரம்‌ ஆண்டுகளுக்கு 
முன்னே நிகழ்ந்த இநத அற்புத 
நிகழ்ச்சியை, இன்று நேரில்‌ பார்க்‌ 
கின்றார்‌ வளளலார்‌. உள்ளம்‌ 
பதைக்கின்றார்‌. உருகிப்‌ பாடுகின்‌ 
றா. 

அந்த குழைந்த மனம்‌ கூறுகின்‌ 


றது: 
**சீர்க்கின்ற கூட லில்‌ பாணனுக்‌ 
காட்படச்‌ 
சென்ற அந்நாள்‌ 
வேரீக்கன்ற வெம்மணல்‌ என்‌ 
தலை மேல்‌ வைக்கும்‌ 


பார்க்கின்ற தோறும்‌ என்‌ 
கணணே! என்‌ உள்ளம்‌ 
பதைக்கின்றதே!?” 


இப்படிக்‌ கருணை ததும்பப்‌ 
பாடிய அவர்‌, பின்னே ஒரு பாட்‌ 
டில்‌ வீரம்‌ பேசுவதைப்‌ பாருங்‌ : 
கள்‌; 


“படமாட்டேன்‌ துயர்‌ சிறிதும்‌ 
படமாட்டேன்‌ இனி நான்‌ 
பயப்படவும்‌ மாட்டேன்‌ உன்‌ 
பதுத்தணைஃய பிடித்தேன்‌ 
விடமாட்டேன்‌ ஏமாந்து 
விடமாட்டேன்‌ கண்டீர்‌ 
மெய்மை இது நும்‌ ஆணை 
விளம்பினன நும்‌ அடியேன்‌ 
கெடமாட்டேன்‌ பிற 
மொழிகள்‌ 
கேட்டிடவும்‌ மாட்டேன்‌ 


கிளர்‌ ஒளி ௮ம்‌ பலத்தாடன்‌ 
வளர்‌ ஒளி நும்‌ அல்லால்‌ 

நடமாட்டேன்‌ என்‌ உளத்தே 
நான்‌ சாக மாட்டேன்‌ 


மெல்லடிககுப்‌ 
பேர்க்கின்ற தோறும்‌ உருத்திய நல்ல திரு அருளாலே 
தோ எனப்‌ நான்‌ தான்‌ ஆனேனே? 
பேசி எண்ணிப்‌ ௦ 
நல்ல செய்தி 


புதுக்கோட்டை ஸ்ரீ சத்குறா ஸதாசிவப்‌ பிரம்மேந்திர சரஸ்‌ 
வதயவதூத ஸ்வாமிகளின்‌ அதிஷ்டானத்தில்‌, ஸ்ரீஸ்வாமிகளின்‌ 
ஜயந்தி மஹோத்ஸவததை முன்னிட்டு, அவர்களது ப்ரசஷ்பா 


ளான ஸ்ரீசதகுரு சாநதானந்கஸ்வாமிகள்‌, 


4-0-71 முதல்‌ 


1-௩7-71 வரையிலான 28 நாட்களில்‌ ஸ்ரீசரப மஹாமந்திரத்தா 
லான லக்ஷஹாமம்‌ ஒன்றை மிகவும்‌ வ்மரிசையாகச்‌ செய்து 


முடித்துள்ளார்கள்‌. 


ஏராளமான சாதுக்களும்‌ பக்தர்களும்‌ வந்து இந்த ஹோம 
தை தரிசித்து, ஸ்ரீசரபமூர த்தியின்‌ திறாவருளுக்குப்‌ தக 
கள்‌, எல்லாவற்றையும்‌ விட, ஸ்ரீ நரசிம்ம மூத்தியின உக்ரத்‌ 
தைதீதணிதது உலகைக்‌ காப்பாற்றிய பரமகருணாமூர்தீதியான 


(ரிசரபேஸ்வரரைப்‌ பற்றி, 


மக்சளும்‌ தெரிந்து பக்தி செலுத்துவதற்கு, 


வித்வான்‌௧ளல்லாத சாமான்ய 


இந்த லகூ்ஹோமம்‌ 


ஓர்‌ அரிய வாய்ப்பினை அளிப்பதாயிருந்த தென்பது குறிப்பிடத்‌ 


த்ச்சது, 


வெற்றிக்கு வழி 


ஸ்ரீ வி, ஜி. பன்னீர்தாஸ்‌ 


நான்‌ ஒரு டா" 


வியாபாரத்தின்‌ மூலம்‌ நிறை 
யப்‌ பொருள்‌ ஈட்டியவன்‌; ஈட்டிக்‌ 
கொண்டிருப்பவன்‌; ஈட்டப்போ 
கறவன்‌. எனவே, நான்‌ ஒரு 
வெற்றிகரமான வியாபாரி. 


இந்நாளில்‌, வியாபாரத்‌ தொழி 
லைப்‌ பற்றி, வியாபாரிகளிடையே 
யும்‌ மக்களிடையேயும்‌, ஒரு 
தவறான கருத்து நிலவுகிறது. 


அதாவது, நேர்மையான முறை 
யில்‌ வியாபாரம்‌ செய்தால்‌, அத்‌ 


'அதுதான்‌ மிகவும்‌ 


துறையில்‌ அவ்வளவாக வெற்றி 
யடைய முடியாது என்று நம்மில்‌ - 
பெரும்பாலோர்‌ கருதுகிறார்கள்‌. 


நேர்மையற்ற வழிகளைக்‌ கை 
யாண்டால்தான்‌, வியாபாரத்‌ 
துறையில்‌ நிறையப்‌ பணம்‌ சம்பா 
திக்க முடியும்‌ என்பது, பல வியா 
பாரிகளுடைய கொளகை, 


இந்தக்‌. கொள்கை எவ்வளவு 
தவறானது என்பதை, இறைவன்‌ 
அவர்களுக்கு அனுபவ வாயிலாக 
உணர்ித்தினால்கூட, அவர்களால்‌ 
உணர்ந்து கொள்ள முடிவதில்லை. 
பரிதாபத்‌ 
துக்கு உரிய விஷயம்‌, 


்‌ நேர்மையற்ற வழிகளைக்‌ கை 
யாள்வதனால்‌, வியாபாரத்தில்‌ 
நிறையப்‌ பணம்‌ கிடைக்கலாம்‌. ' 
ஆனால்‌ அந்தப்‌ பணம்‌ நிலைக்க 
மாட்டாது. ஏதோ ஒரு வகையில்‌ 
வீணே விரயமாகிவிடும்‌! 


பணம்‌ விரயமாகாமல்‌ இருந்‌ 
தால்‌, அதை அனுபவிக்க முடி 
யாதபடி உடலுக்கு ஏதேனும்‌ 
நோய்‌ வந்துவிடும்‌. எவ்வளவு 
பணம்‌ செலவு செய்தாலும்‌, அது - 
எளிதில்‌ தரக்கூடிய நோயாக 
இராது! 
1 


92 


உடல்‌ அவ்வாறு நோய்வாய்ப்‌ 
படாமல்‌ இருக்குமானால்‌, உள்ளம்‌ 
நோய்வாய்ப்படும்‌. சூழ்நிலையில்‌ 
அமைதியிராது. பெரும்பாலும்‌ 
வெளியே சொல்ல முடியாத அச்‌ 
சங்களாலும்‌ கவலைகளாலும்‌ அவ 
மானங்களாலும்‌, உள்ளம்‌ எற்‌ 
நேரம்‌ பார்த்தாலும்‌ வேதனை 
யால்‌ புழுங்கிக்‌ கொண்டிருக்கும்‌. 


1] 


இந்த நிலையில்‌ அந்த வியாபா 
ரிககு எத்தனை கோடி ரூபாய்‌ 
ஆதாயம்‌ வநீதாலும்‌, அதனால்‌ 
அவருக்கு ஆகக்கூடிய : பயன்‌ 
என்ன? யாதுமே இல்லை] 


ஆதாயம்‌ சொற்பமாக இருந்‌ 
தாலும்‌, அது நேர்மையான வியா 
பார முறைகளினால்‌ வந்த ஆதாய 
மாயிருந்தால்‌, அதை அனுபவிப்ப 
தற்கு உடலில்‌ ஆரோக்கியம்‌ 
இருக்கும்‌. மனத்தில்‌ அமைதி 
இருக்கும்‌; ஆனந்தம்‌ இருக்கும்‌. 


வியாபாரத்தில்‌ நிறைய ஆதா 
யதீதைப்‌ பெறவேண்டுமானால்‌, 
அதற்கும்‌ ஒரு நேர்மையான வழி 
இருக்கிறது, 


அதாவது, T 


**நாம்‌ இலாபம்‌ சம்பாதப்பதற்‌ 
காகவே இந்த வியாபாரதீதைச்‌ 
செய்கிறோம்‌!'” என்ற மனப்பான்‌ 
மையை விடுத்து; 


“மக்சளுடைய தேவைகளைப்‌ 
பூர்த்தி செய்வதற்காகவே நாம்‌ 
வியாபாரம்‌ செய்கிறோம்‌” என்ற 


மனப்பான்மையை மேற்கொள்ள 
வேண்டும்‌. 


அப்போது, மக்களுகீகு சேவை 
செய்வதே நம்‌ வியாபாரத்‌ தொழி 
லின்‌ குறிக்கோள்‌ ஆகிவிடுகிறது. 


அந்த சேவையை நரம்‌ எவ்வள 
வுக்‌ கெவ்வளவு ஆரீவத்தோடு 
செய்கிறோமோ, அவ்வளவுக்‌ கவ்வ 
ளவு நம்முடைய அக்கம்‌ (அதா 
வது, செல்வம்‌) பெருகும்‌! 


அந்தச்‌ செல்வமானது, எகீகா 
லத்திலும்‌ வீண்‌ விரயங்களுக்கு 
உள்ளாக மாட்டாது. அது நம்‌ 
உடலுக்கு நோயை உண்டாக்‌ 
காது. உள்ளத்துக்கும்‌ துன்பத்‌ 
தைத்‌ தராது! 


எனவே, எல்லாம்‌ நம்முடைய 
மனப்பாலிமையில்தான்‌ இருக்‌ 
இறது. 


சேவை மனப்பான்மையே செல்‌ 
வத்தைப்‌ : பெருக்குவத ற்கான 
சிறந்த வழி, 


இந்த அடிப்படை உண்மையை 
அறிந்தவர்கள்‌, தம்‌ வியாபாரத்‌ 
தில்‌ எந்த ஒரு நேர்மையற்ற வழி 
யையும்‌ கடைப்பிடிக்க மாட்டார்‌ 
கள்‌. 


நேர்மையான வழிகளை கை 
யாண்டே, அவர்கள்‌ வெற்றிகர 
மான வியாபாரிகளாக விளங்கு 
வார்கள்‌. 


ஸ்ரீ சாந்தானந்தர்‌ 


அருள்வாக்கு 


குருவையும்‌ தெய்வத்தையும்‌ 
அவமதித்தவன்‌ சண்டாளனா 
வான்‌. 


கோபத்தால்‌ புதீதி மழுங்கிப்‌ 
போகும்‌. 


கோபத்திற்கு வசப்பட்டவன்‌ 
முடிவில்‌ நாசமடைவாள்‌. 


அ—3 


ஆசை வீவேகத்தைக்‌ கெடுதீது 
விடுகிறது. 


ஆசையுள்ளவன்‌ பாவங்களில்‌ 
சிக்கிக்கொள்கிறான்‌. 


காமமே கொடிய உட்பகை 
யாகும்‌. 


கோபம்‌ கொடிய நரகத்தில்‌ 
தள்ளிவிடும்‌. 


'ஆசைதான்‌ பாபத்தைச்‌ செய்ய 
வைக்கிறது. 7 


சுகபோகத்தில்‌ 
டவன்‌ கடமைகளை 
விடுவான்‌. 


மூழ்கிவிட்‌ 
மறந்து 


அதைரியம்‌ மனித சமூகத்‌ 
திற்கே முதல்‌ சதீருவாகும்‌, 


கரிவப்படுபவன்‌ தன்னைத்‌ 
தானே கெடுத்துக்‌ கொல்கிறான்‌. 


கவலை அதைரியத்தை உண்‌ 
டாகீகும்‌, 


Heras, தைரியதீதை அழிக்‌ 
ஒம்‌. ்‌ 


94 


அழிந்து போகவேண்டிய 
காலத்தில்‌, நல்ல யோசனைகள்‌ 
விஷமாகத்‌ தோன்றும்‌. 

கடவுளைச்‌ சரணமடைந்த 
வனின்‌ பாபங்கள்‌, வெந்து சாம்‌ 
பலாத விடுகின்றன. 


நீ செய்த கொடிய பாவத்திற்‌ 


குப்‌ பிராயச்சித்தம்‌, சரணாகதி 
ஒன்றேதான்‌. 
அலக்ஷ்ய புத்தியுள்ளவன்‌ 


அழிந்து போவான்‌. 


தன்னைத்தானே பெரிய மனித 


னாக நினைத்துத்‌ தவிப்பவன்‌, முட்‌ 
டாள்களின்‌ தலைவனாதிறான்‌. 


எவரையும்‌ நிந்திக்காதே; பிறர்‌ 
மனம்‌ வேதனையுறும்படிபேசாதே; 
தனத்தால்‌ திமிர்பிடித்து அலை 
யாதே; மறைவிலும்‌ பாபம்‌ செய்‌ 
யாதே; பேராசையும்‌, கர்வமும்‌ 
உன்னை உயிருடன்‌ வதைக்கும்‌; 
ஜாகீரதை. 


நாணமற்ற பெண்‌, மணமற்ற 
மருலக்கு ஒப்பாவாள்‌, 


யிரம்மசர்ய நியமம்‌, அபார 
மனோ பலத்தை உண்டாக்கும்‌, 


கற்புநிலை நிற்போருக்கு, தீரிக்க 
தரிசனம்‌ உண்டாகும்‌, 


உயிரேபோகும்‌ நிலையிலும்‌, நீ 
நேரீமையுடன்‌ நிற்பாயாக! 


கோழைகளை பாவம்‌ செய்வார்‌ 
கள்‌. 


வாழ்க்கை ' என்பது சாசுவத 
மானதன்று; அது ஓடிமறையும்‌ 
கனவாகும்‌. 


இளமையும்‌ அழகும்‌ நிமிஷ 
நேரத்தில்‌ வாடி வதங்கிப்போகு 
மென்பதை மறவாதே. 


மனிதனைக்‌ கடவுளாக உயர்த்‌ 
துவதே சமயங்களின்‌ குறிக்கோள்‌. 


உண்மைக்காக எதையும்‌ . நீ 
துறக்கலாம்‌, ஆனால்‌எதற்கரகவும்‌ 
உண்மையை துறக்கலாகாதென்‌ 
பதை மறந்துவிடாதே! 


புகழை விரும்புபவன்‌ தீமை 
செய்யத்‌ துணிந்து விடுவதும்‌ 
உண்டு. 


ஓர்‌ உண்மையான சிஷ்யனோ, 
ப்கதனோ, தாசனோ, வீரனோ, 
வாய்பேசாது பணிபுரிந்து வரு 
வான்‌, 


மனிதனை அடியேரடு பாழ்‌ 
படுத்துவது தீயோரின்‌ சேர்க்கை 
யேயாகும்‌, 


முன்கோபம்‌ சாந்தியைக்‌ 
கெடுத்துவிடும்‌, 
டாம்பீகமற்றவனே நன்கு 


கைங்கர்யம்‌ செய்வான்‌. 


கோபக்காரன்‌ ஆரோக்கிய 
தை இழந்து அல்லல்படுவான்‌. 


© 


தெய்விக வாழ்க்கை 


-ஸ்ரீ ஸ்வாமி சிதானந்தா 


நல்ல. காரியம்‌ செய்வதிலே, 
பிறருக்குச்‌ சேவை செய்வது, 
ஜபம்‌, தானம்‌ போன்ற .சத்காரி 
யங்களிலே;. எப்போதும்‌ மிகச்‌ 
சுறுசுறுப்பாக இருக்கவேண்டும்‌. 


ஒரு நிமிடம்‌ போனாலும்‌ 
மீண்டும்‌ திரும்பிவராது. நேரம்‌ 
என்பது விலைமதிப்பற்ற அரிய 
வஸ்து. பொழுது விடிந்ததிலி 
ருந்து பொமுது மறைவதற்குள்‌, 
எவ்வளவு சத்காரியம்‌ செய்யலாம்‌ 
பிறருக்கு என்ன ,சேவை செய்‌ 
யலாம்‌, எவ்வளவு நன்மை செய்‌ 
. யலாம்‌ என்ற எண்ணத்திலேயே, 

நாளைதீதுவக்க வேண்டும்‌. பக 
வான்கொடுத்த புதிய தினத்தைப்‌ 
பொன்‌ நாளாக ஆக்கவேண்டும்‌. 


ஆயுள்‌ எப்படிப்‌ போகும்‌, எப்‌ 
போது போகும்‌ என்பது நமக்குத்‌ 
தெரியாது. இன்றைக்கு இருப்பது 
நாளைக்கு எப்படியோ! நல்ல 
எண்ணம்‌ வந்தால்‌, உடனே 
அதன்படி செய்து விடவேண்டும்‌. 
சத்காரியத்தை நாளைக்குசி செய்‌ 
யலாம்‌ என்று தள்ளிப்‌ போடக்‌ 
கூடாது. 


வாயிலிருந்து வந்த பேச்சைத்‌ 
திருப்பிப்‌ பெறமுடியாது. 


சன்னம்‌ ன்ஸ்‌ அம்ப 
மீட்க முடியாது. 


போன நேரம்‌ திரும்பி வராது, 


வாயில்‌ வரும்‌ பேச்சு, பிறருக்கு 
உதவியாக, நன்மையளிப்பதாக 
இருக்சக வேண்டும்‌, வாயில்வரும்‌ 
வாக்கு பிறருக்கு இதமாக 
இனிமையாக இருகீக வேண்டும்‌. 
அதனால்‌ தான்‌ குருதேவ்‌ . சிவா 


னந்தர்‌, *விசாரித்துப்பேசுக! 

(‘Think before you: speak’) 

என்கிறார்‌. ட 
ஆயுள்‌, அதாவது இந்தப்‌ 


பிறவி, நமக்கு பகவான்‌ கொடுத்த 
வரப்‌ பிரசாதம்‌. 


நாம்‌ பகவானிடமிருந்து வந்த 
வரிகள்‌. : நாம்‌ பகவானுடைய 
திவ்ய புதீதிரர்கள்‌. பகவானே 
நமக்கு மாதா, பிதா, குரு, 
தெய்வம்‌ ஆகின்றார்‌. ப்‌ 


நாம்‌ பேரானந்தம்‌ அடைவதற் 
காக, பகவான்‌ இந்த மானிட 
ஜன்மம்‌ கொடுத்திருக்கிருர்‌: . 
தேவாதி தேவர்களுக்கும்‌ இம்‌ 
மாதிரி சந்தர்ப்பம்‌ கிடையாது. 
வீண்‌ பேச்சு முதலியவற்றில்‌ 


36 


காலத்தை வீணாக்கி விட்டால்‌, 
பின்‌ வருந்த நேரிடும்‌. 


பெரியவர்‌ ஒருவரீ சொன்னாரீ: 
“நண்பர்களே நமது மிகப்‌ பெரிய 
எதிரிகள்‌. ஏனென்றால்‌ ஒரு 
நண்பன்‌ வீண்பேச்சுப்‌ பேசி ஒரு 
மணி நேரத்தை வீணாக்கி 
விட்டான்‌. அதாவது அறுபது 
ட*வைர” நிமிடங்கள்‌ கொண்ட 
ஒரு “தங்க? மணியை . வீண்‌ 
பேச்சி விட்டான்‌.” 


நேரம்‌ போனால்‌ ஆயுளும்‌ 
போகும்‌, இடைதீத நேரத்தைச்‌ 
சரியாகப்‌ பயன்‌ படுத்தாவிட்‌ 
டால்‌, பின்‌ எமன்‌ வரும்போது 
ஒரு நிமிஷம்கூடவிடமாட்டான்‌. 

தெய்வீக காரியத்தில்‌, சன்‌ 
மார்ச்கதீதில்‌, “நேற்று இருந்தது 
போல்‌ இன்று இருக்கக்கூடாது, 
இப்போது இருப்பது போல்‌ 
நாளைக்கு இருக்கக்கூடாது." 
என்ற அதிருப்தி இருக்க வேண்‌ 
டும்‌. சத்காரியம்‌, பஜனை, ஜபம்‌, 
தியானம்‌ முதலியன, லட்சியம்‌ 
அடையும்வரை நடைபெறிறுகீ 
கொண்டே இருக்கவேண்டும்‌, 


எல்லோரும்‌ ஆனந்தத்தை 
விரும்புகிரோரீ, ரவா கேசரி செய்ய 
வேண்டுமென்றால்‌, எல்லாம்‌ 
செய்து விட்டு, இனிப்புப்‌ 
போடாவிட்டால்‌ சுவையாயிருக்‌ 
சாது. எல்லாம்‌ செய்து அதில்‌ 
இனிப்பும்‌ போட்டிருந்தால்‌. அது 
நமக்கும்‌ இனிப்பாக இருக்கறது. 


அதுபோல, எவனுக்கு ஆனந்‌ 
தம்‌ ஏற்படுகிறது என்றால்‌, 


பிறருக்கு எந்த அளவு 


பிறருக்கு எவன்‌ ஆனந்தத்தைக்‌ 
கொடுக்கிறானோ, அவனுக்குத்‌ 
தான்‌ ஆனந்தம்‌ இடைக்கிறது. 
சுகம்‌ 
கொடுக்கிறோமோ, அந்த அளவு 
சுகந்தான்‌ நமக்கும்‌ இடைச்கும்‌. 


யகவான்‌ எல்லோரிடதீதும்‌ 


" வீற்றிருக்கிறார்‌, கோயில்‌ வழிபாடு 


செய்துவிட்டு மற்றவர்களுக்குத்‌ 
துக்கத்தைக்‌ கொடுதீதால்‌, 
துக்கமே நமக்கும்‌ கடைக்கும்‌. 
பிறருக்குத்‌ துன்பத்தைக்‌ கொடுத்‌ 
தால்‌, அதுவே பகவானுக்கும்‌ 
கொடுத்ததாகும்‌, ஏனென்றால்‌, 
பகவான்‌ எல்லோரிடத்திலும்‌ 
இருக்கிறார்‌. 


உங்கள்‌ வாழ்க்கையில்‌ நீங்கள்‌ 
பிறருக்குச்‌ சுகத்தைக்‌ கொழித்து, 
நீங்களும்‌ சுகத்தை அடைய 
வேண்டும்‌, ஒவ்வொரு நாளும்‌ 
இந்த மாதிரி வாழ்ந்து வந்தால்‌, 
ஆனந்தம்‌, சாந்தி, பகவத்‌ சாட்‌ 
சாத்காரம்‌ எல்லாம்‌ இடைக்கும்‌. 


நீங்கள்‌ எல்லோரும்‌ விவேகி 
களாய்‌, பரோ பகாரிகளாய்‌, 
தெய்வீச வாழ்க்கை வாழ்ந்து, 
பிரம்மானந்தத்தை இந்த ஜன்‌ 
மதீதிலேயே, இந்தச்‌ சரிரதீ 
இலேயே அடையவேண்டும்‌ 
என்பதே, இந்தச்‌ வொனந்தத்‌ 
தொண்டனின்‌ விண்ணப்பம்‌, 
ஹரி ஓம்‌ ! ஜேய்‌ சிவானந்தா! 


Kk 


சதசுலோகி 


ஆழ்ந்த உறக்கமும்‌ ஆத்ம சுகமும்‌ 


வேதவேதாந்த 
வித்வரத்னம்‌ 
பிரம்மஸ்ரீ 
ஆர்‌. முத்துகருஷ்ண 
சாஸ்திரிகள்‌ 


'ஸுஷாப்தி காலத்திலேயே 
ஆத்மானந்தம்‌ பிரகா சிக்கன்றது. 
இந்‌ நிலைக்குத்தான்‌ ஆனந்த 
மயகோசம்‌ என்று பெயர்‌, 


- இந்நிலையில்‌ ஜீவன்‌ இருக்கை 
யில்‌, மிகச்‌ சிறந்த சுகத்தை அனு 
பவிக்கன்றான்‌, 


மற்ற எல்லா இந்திரியங்களும்‌ 
அக்காலத்தில்‌ லயத்தை அடைந்‌ 
'இருகிஇன்றபடியால்‌, ஜீவன்‌ வேறு 
எந்த வீஷயத்தையும்‌ அனுபவிப்ப 
தில்லை. அக்காலத்தில்‌ ஆதீமஸ்வ 


ரூபம்‌ ஒன்றை 
கொண்டிருக்கிறது. 


பிரகாசித்துக்‌ 


உலகில்‌ உள்ள மற்ற எல்லா 
சுகங்களைக்‌ காட்டிலும்‌, “ஆதீம 
சுகமே மிகச்‌ சிறந்தது, ஏனென்‌ 
றால்‌ எந்தவித விஷய சுகத்தை 
அனுபவிப்பதற்காகத்‌ தூக்கத்தி 
லிருப்பவன்‌ எழுப்பப்பட்டாலும்‌, 
அவன்‌ மிகவும்‌ வருந்துகிறான்‌. 
ஆதலால்‌ மற்ற எல்லா சுகறி 
களைக்‌ காட்டிலும்‌, சுஷுப்தியில்‌ 
அனுபவிக்கப்படும்‌ ஆத்ம சுகம்‌ 
மிகச்‌ சிறந்தது என சிதீதிகீகன்‌ 


98 


றது. ஆதலால்தான்‌, தூங்கிக்‌ 
கொண்டிருப்பவனை எழுப்பக்‌ 
கூடாது என சாஸ்திரம்‌ தடை 
செய்கிறது. 


சுஷாப்தி காலத்தில்‌ எல்லா 
ஜீவர்களும்‌, ஏழை பணக்காரன்‌, 
ஈ, எறும்பு முதலிய பாகுபாடின்றி 
சிறந்த சுகத்தை அனுபவிக்கின்‌ 
றனர்‌. ஆனால்‌ அந்த சுஷுப்தியை 
விட்டுஜாக்கரத்திற்கு வந்தால்‌, 
வழக்கம்போல்‌ அவரவர்களு 
டைய சுகதுக்கநிகளை அனுபவிக்க 
வேண்டியிருக்கிறது. 


பிரஹ்மஸ்வரூபத்தை அறிந்து 
விட்டால்‌, இடைவிடாமல்‌ ஓ3ர 
சுகத்தையே அனுபவிக்கலாம்‌. 
துக்க சம்பற்தமென்பதே இராது. 


இதை அறியாத பலர்‌, 
வயிற்றை வளர்ப்பதற்கென்றே 
கண்‌, காது முதலிய இந்திரியங்‌ 
களுக்கு வசமாகி, பல பாவநி 
களைச்‌ செய்து, அடி.£கடி. சோகத்‌ 
தையும்‌, துக்கத்தையும்‌ அனுப 
வித்துக்‌ கொண்டிருக்கன்றனர்‌. 
அவ்விதம்‌ செய்யாமல்‌, ஆத்மஸா 
க்ஷாதீகாரத்திற்கே முயல வேண்‌ 
டும்‌, 


விஷய 'சுகங்களைக்‌ காட்டிலும்‌ 
ஆதீமானநீதம்‌ மிகசீ சிறந்தது. 
ஏனென்றால்‌, ஜாகீரத்‌ காலதீதில்‌ 
'விஷய சுகங்களை அனுவிப்பதன்‌ 
பொருட்டு, மனிதன்‌ பலவித 
முயற்சிகளைச்‌ செய்கின்றான்‌. 
கடைசியில்‌ ஏதோ ஒருவிதமாக 


அந்த சுகத்தை அடைந்தபோதி 
லும்‌, இந்திரியங்கள்‌ எல்லாம்‌ 


சோரீவடைந்து, அடைந்த சுகதீ 


.தைக்கூட: மறந்து, களைப்பாறுவ 


தற்காக தூக்கத்தை நாடுகிறான்‌. 


ஏன்‌? விஷய சுகதீதைக்‌ காட்டி, 
லும்‌ சுஷுப்தி காலத்தில்‌ அனுப 
விக்கப்படும்‌ ஆத்மககம்‌ மிகச்‌ 
சிறந்ததாக இருப்பதால்தான்‌! 


மேலும்‌, - விஷய . சுகங்களைப்‌ 
பெற ஏராள கஷ்டங்களை அனுப 
விகீகவேண்டும்‌. ஆதீம/சுகத்திற்கு 
அவ்வளவு தேவையில்லை. இந்‌ 
திரிய விஷய சம்பந்தத்தால்‌ ஏற்‌ 
படும்‌ சுகம்‌, முடிவில்‌ துக்கத்‌ 
தையே அளிக்கக்‌ கூடியது. ஆத்ம 
சுகம்‌ அப்படிப்பட்டதல்ல. ஆத 
லால்‌, எல்லா விதத்திலும்‌ ஆத்ம 
சுகமே மிகச்‌ சிறந்தது. 


ஒரு பறவை, அதன்‌ இரு இறக்‌ 
கைகளையும்‌ அடித்துக்கொண்டு, 
காற்றை உண்டாக்குகின்றது. 
அதனால்‌ ஆகாயத்தில்‌ மிக 
உயர்ந்த இடதீதை அடைகின்‌ 
மது. அங்கு இன்னும்‌ அதிகமான 
காற்றைப்‌ பெற்று, இரு இறக்கை 
களையும்‌ பரப்பிக்கொண்டு, களைப்‌ 
பைத்‌ தீரீதீதுக்கொள்ளுறெது, 


அதுபோல்‌, இந்த மனது விஷய 
சுகத்தை அனுபவிக்கப்‌ பலவித 
கெட்ட சங்கல்பங்களையும்‌' விகல்‌ 
பங்களையும்‌ செய்து, பலவித 
ஏமாற்றங்களையடைந்து, துன்‌ 
பத்தை அனுபவித்துக்‌ கொண்‌ 
டிருக்கிறது. அவ்வித “துன்‌ 
பங்கன்‌ நீங்கக்‌ /ளைப்பாறுவதன்‌ 
பொருட்டுத்தான்‌, கைகால்களை 
பரப்பிக்கொண்டு வெகு- நேரம்‌ 


வரை பிராணிகள்‌ தூங்குகின்‌ 
றன. । 

இதிலிருநீது, விஷய சுகத்தைக்‌ 
காட்டிலும்‌ சுஷுப்தி காலத்தில்‌ 
அனுபவிக்கப்படும்‌ ஆத்மசுகம்‌ 
மிகச்‌ சிறநீதது என்பது உறுதியா 
கிறது. 

பலகாலம்‌ அயலூரிலிருந்த 
காமியான ஒரு மனிதன்‌, தன்‌ வீட்‌ 
டிற்குத்‌ திரும்பி வந்ததும்‌, மனத்‌ 
திற்கிசைநீத மனைவியை இறுக 
ஆலிங்கனம்‌ செய்து கொண்டு 
சுகத்தை அநுபவிக்கையில்‌ எவ்‌ 
விதம்‌ வேறு எதையும்‌' அறிவதில்‌ 
லையோ; 


அது போல்‌, ஜீவன்‌ சுஷாப்தி 
காலத்தில்‌ பரமாத்மாவை இறுக 
ஆலிங்கனம்‌ செய்து கொண்டு, 
(அதாவது, பரமாத்மாவுடல்‌ ஒன்‌ 
றாகி) உள்ளேயோ வெளியி 
லேயோ உள்ள எவ்விஷயத்தை 


யும்‌ அறிவதில்லை. 


மேலும்‌, அக்காலத்தில்‌ எல்லா 
வித உலகவியவஹாரம்‌, புண்யபா 
வசம்பந்தம்‌, சோகம்‌, மோஹம்‌, 
பயம்‌, வேண்டியது, வேண்டாதது 
எதையுமே ஜீவன்‌ நினைப்பதில்லை, 
ஆதீமஸாகம்‌ ஒன்றையே ௮வன்‌ 
அனுபவிக்கிறான்‌. 


சுஷாப்தியில்‌ உள்ளவனுக்குக்‌ 
கர்ம வாஸனைகள்‌ அழியாததால்‌, 
அந்த வாஸனை வசத்தால்‌ மறுபடி 
யும்‌ அவன்‌ பிரபஞ்சத்திலேயே 
ஈடுபட்டுவிடுகிருன்‌. ஜீவன்‌ முக்த 
ஜோவெனில்‌, அவனிடமிருந்த 
சாம வாஸனைகள்‌ எல்லாம்‌ ஆத்ம. 
ஞானத்தால்‌ அழிந்துவிட்டபடி 


99. 


யால்‌, மறுபடியும்‌ பிரபஞ்சத்திற்‌ 
குத்‌ திரும்புவதில்லை. 


சாதாரண மனிதர்கள்‌ சிற்லெ 
விஷயங்களை மட்டும்‌ பெற்று, சிற்‌ 
சில சுகங்களை மட்டும்‌ அனுப 
விப்பர்‌. எல்லா ஐச்வர்யங்களை 
யும்‌ அடைந்த அரசன்‌, எல்லா 
மனுஷ்ய ஆனந்தங்களையும்‌ 
சோத்து அனுபவிப்பான்‌. அது 
அரசனின்‌ ஓர்‌ ஆனந்தமாகும்‌. 


அதைப்போல்‌. நூறு மடங்கு : 
கொண்ட ஆனந்தம்‌, பித்ருகீ, 
களுக்கு ஒர்‌ ஆனந்தமாகும்‌. 


அதற்குமேல்‌ தேவலோகம்‌ 


முதல்‌ பிரஹ்மலோகம்‌ வரை, .. 


ஆனந்தம்‌ நூறு நூறு மடங்கு 
அதிகரித்துக்கொண்டே வரும்‌. 


இவையெல்லாம்‌ சேர்ந்தது ஒரு 
பிரஹ்மானந்தமாகும்‌. 


பிரஹ்மானந்தத்தின்‌ அம்சமே 
ஆகும்‌. ஆதலால்‌ மற்ற எல்லஈ 
ஆனந்தங்களையும்விட, பிரஹ்மா 
னநீதமே மிகவும்‌ சிறந்தது. இது, 
தைத்திரியோபனிஷத ஆனந்த 
வல்லியிலுள்ள ஆனந்த மீமாம்‌ : 


, ஸா என்ற பிரகரணத்தில்‌ கூறப்‌ 


பட்டிருக்கிறது. 


ஒவ்வொருவருடைய ஆனந்தத்‌. 
திற்கும்‌ ஒவ்வொரு பெயர்‌. 
கொடுக்கப்பட்டிருக்கிறது மனுஷ்‌... 


யானந்தம்‌ “ஆனந்தம்‌.” பித்ருக்‌ 
களுடைய ஆனந்தம்‌ ஈமுதம்‌.!? 
தேவர்களுடைய ஆனந்தம்‌ “ப்ர 
முதம்‌,” இவையெல்லாம்‌ ஆத்மா 
னற்தத்தில்‌ அடங்கியிருக்‌ன்றன, 


மற்ற, 
எல்லா விஷய சுகங்களும்‌, இந்த... 


40 


ஸத்யலோகம்‌ முதலியவற்றில்‌ 
யெறக்கூடிய சுகம்‌, இந்த பிரஹ்‌ 
மானந்தத்திலேயே இருகீகின்றது. 
அப்படிப்பட்ட ஆனந்தத்தில்‌ எப்‌ 
பொழுதும்‌ ஜீவர்களாகிய நாம்‌ 
லயித்திருக்க வேண்டும்‌. 


“ஆத்மா இந்திரியங்களுக்குப்‌ 
புலப்படாதது. விஷய சுகம்‌ இந்தி 
ரியங்களால்‌ ஏற்படக்‌ கூடியது, 
அப்படியிருக்க விஷய சுகம்‌ ஆத 
மான்ந்தத்தின்‌ அம்சம்‌ என்று 
கூறப்பட்டது எப்படி பொருந்‌ 
தும்‌?” என்று கேட்கிறீர்களா? 

அசைவற்றிருத்தல்‌, சுகம்‌, 
இவையிரண்டும்‌ ஆத்மதர்மம்‌. 
சலித்தல்‌, துக்கம்‌ இவையிரண்‌ 
டும அனாத்மாவான மாயையின்‌ 
தர்மம்‌, மனத்தில்‌ இரண்டு தர்‌ 
மங்களும்‌ பீரதிபலிப்பதால்‌, 
மனத்தை ““சிதரித்க்ரந்தி'” எனக்‌ 
கூறுவர்‌. 

விரும்பிய பொருள்‌ கிடைக்கும்‌ 
வரை மனத்தில்‌ அனாத்ம தாம 
மான சலனமே பிரதிலிப்பதால்‌, 
துக்கத்தையே அளித்துவருகன்‌ 
மது. 

விரும்பிய பொருள்‌ கிட்டிய 
பின்‌, ஆத்ம தர்மமான “'ஸ்தைர்‌ 
யம்‌!” (அசைவற்றிறாதீதல்‌) மனதீ 
தில்‌ பிரதிபலிக்கின்றது. அப்‌ 
பொழுதுதான்‌ விஷய_னழ்தம்‌ 
அனுபவிக்கப்படுகன்றது. 


எவ்வளவு நேரம்வரை ஸ்தைரீ 
யம்‌ மனத்தில்‌ பிரதிபலித்துக்‌ 


ட்‌ 
ஆசிரியரும்‌ வெளியிடுபவரும்‌ : 7, ராம ன 
i [தர 0 தன்‌ 4, தணிகாசலம்‌ செட்‌ 
சென்னை-17, அச்சிடுபவர்‌: கொண்டா, காசி, சான்‌ வத்ர்‌ , 
பிரஸ்‌, 81-5 பாண்டிபஸார்‌, தியாகராயநகர்‌, சென்னை;17, 


கொண்டிருகீறெதோ, அவ்வளவு 
நேரம்‌ வரைதான்‌ விஷயானந்தம்‌ 
அனுபவிக்கப்படும்‌. ஆதலால்‌, 
மனத்தில்‌ பிரதிபலிக்கும்‌ ஆத்ம 
தர்மமே விஷயானந்தம்‌ . எனப்‌ 
பேசப்படுகிறது. எனவே விஷயா 
னந்தமும்‌ ஆத்மானந்தத்தின்‌ அம்‌ 
சம்‌ என்பது பொறாத்தமானதே. 


சிருங்காரரஸாநுபவ காலத்‌ 
தில்‌, மனது அசைவற்றிருக்கை 
யில்‌ ஒரு நிமிஷம்‌ செளக்கியம்‌ ஏற்‌ 
படுகின்றது. 


அவ்விதமே சுஷாப்தி காலத்தி 
லும்‌ மனது அசைவற்றிருக்கும்‌ 
வரை சிறநத சுகம்‌ உண்டாகின்‌ 
றது. 

முக்திக்‌ காலத்திலும்‌, மனது 
முற்றிலும்‌ சாந்தமாக இருக்கும்‌ 
காரணத்தால்தான்‌ நித்யானற்‌ 
தம்‌ அனுபவிக்கப்படுகன்றது. 


ஆதலால்‌, சுகம்‌, மனத்தின்‌ 
அசைவற்ற தன்மை, இவ்விரண 
டும்‌ எப்பொழுதும்‌ சேர்ந்தே 
இருக்கும்‌ என்பது சித்திக்கின்றது. 
ஆக; எக்காலத்தில்‌ மனத்தில்‌ 
ஆதமதாமமான ஸ்‌ ை தர்யம்‌ 
(அதாவது, அசைவற்றிருத்தல்‌) ' 
என்பது பிரதிபலிக்கன்றதோ, 
அப்பொழுதுதான்‌ விஷய சுகாநு 
பவம்‌ ஏற்படுகின்றது என்‌ ற கார 
ணத்தால்‌, ““விஷயசுகம்‌ ஆத்மா 
னந்தத்தின்‌ அம்சம்‌” எனக்‌ கூ. றப்‌ 
த மிகவும்‌ பொறுத்தமான 

த. 


ராடு 3 
பிரிண்டிங்‌ 


